



டாக்டா்‌ 
ராசமாணிக்களார்‌ 





நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


டாக்டர்‌. இராசமாணிக்கனார்‌ 


_.. பூரம்‌ பதிப்பகம்‌ 
59, ரரஜு நாயக்கர்‌ தெரு, : 
மேற்கு மாம்பலம்‌: : சசென்னை-33. 


முதற்‌ பதிப்பு : /944 
இரண்டாம்‌ பதிப்பு : 1946 
மூன்றாம்‌ பதிப்பு : /99.2 
நான்காம்‌ பதிப்பு : [996 


விலை சூ. 12-00 


அச்சிட்டோர்‌ : 
கவிதா அச்சகம்‌, 
24, பஜார்‌ ரோடு, 
வியிலாம்பூர்‌, சென்னை---600 004. 


்‌, ஆக்கியோன்‌ உரை 


*தசழ்பெரும்‌ புலவர்கள்‌' என்னும்‌ இச்சிறு நூல்‌, 
“சீத்தலைச்‌ சாத்தனசர்‌, கபிலர்‌, பரணர்‌, நக்கீரர்‌, என்னும்‌ 
பெரும்புலவர்‌ நால்வரைப்‌ பற்றிக்‌ கூறுவது. இந்நால்வரும்‌ 
“பெரும்புலவர்‌” என்பது சங்கநூற்‌ பயிற்சி உடையவர்‌ 
அனைவர்க்கும்‌ ஒப்ப முடிந்த. முடிபாகும்‌. இப்‌ பெரியார்‌ 
தம்‌ வரலாறுகளால்‌' அக்கால.அரசர்‌, வள்ளல்கள்‌, புலவர்‌, : 
தமிழ்மக்கள்‌ முதலியோர்‌ நாகரிகம்‌, குணாதிசயங்கள்‌ 
இன்ன பிறவும்‌ இனிதின்‌ அறியலாம்‌. ' நூல்கள்‌ வாயிலாக 
இவற்றை அறிந்தவர்‌ மிகச்‌ சிலரே ஆவர்‌. ஆதலின்‌, 
இளைஞர்கள்‌ எளிதில்‌ இவற்றை அறிய வேண்டும்‌ என்‌ 
னும்‌ பேராவலே இதனை எழுதுமாறு என்னைத்‌ தூண்‌ 
டியது. இதைத்‌ தமிழர்‌ அனைவரும்‌ வரவே.ற்பதே ஆதலின்‌ 
தமிழறிஞரும்‌. நன்னோக்கம்‌ தமிழ்ப்‌ புலவரும்‌ இத்‌ 
நூலினைப்‌ பெரிதும்‌ ஆதரிப்பர்‌ என்னுந்‌ துணிபுடையேன்‌. 
இத்தகைய தமிழ்‌: நூல்களை ஆதரிப்பது, . தமிழரை 
ஆதரிப்பதாகும்‌; தமிழைப்‌ போற்றுவதாகும்‌; தமிழ்‌ 
சாட்டின்‌ மீது பற்றுள்ளம்‌ கொள்ளச்‌ செய்வதுமாகும்‌. 


இதனை நன்முறையில்‌ பார்வையிட்டு உதவிய 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேரா௫ிரியர்‌ 
வ்ண்டித ந. மு. வேங்கடசாமி நாட்டார்‌ அவர்கட்கு யான்‌ 
எழுமையும்‌ கடப்பாடுடையேன்‌;, இ ந்நூலினைத்‌ 
குந்நூலாகக்‌ கொண்டு ஆதரிக்கும்‌ அனைவர்க்கும்‌. தன்றி ்‌ 
யறிதல்‌ உடையேன்‌. 


சச்கிழார்‌ அகம்‌, 
(சென்னை. - மார, இராசமாணிக்கம்‌ 


ஆ ஜய 


பொருளடக்கம்‌ 


. சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 


கபிலர்‌... 
பரணா்‌ 
நக்கீரர்‌ 


தர 
54. 
72. 


நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 





1... சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 


ப இருபுனலும்‌ ' மலையினின்று  வருபுனஜும்‌ 
ஆகிய முத்நீரையும்‌ எந்நாளும்‌ பெற்றிருப்பது நீர்‌ 
நாடு எனப்படுஞ்‌ சோணாடு, செந்நெல்‌, கன்னல்‌, 
மஞ்சள்‌, இஞ்சி, வாழை, கமுகு, தென்னை. முதலிய 
மருத வளங்களால்‌ எந்நாட்டிலும்‌ முன்‌ தாட்டப்‌ 
படுவது அந்நாடு. ஆறுகளும்‌, - பொய்கைகளும்‌, 
சோலைகளும்‌, நந்தவனங்களும்‌ அதற்கு அணி 
. கலங்கள்‌ போல்‌ விளங்குவன. பச்சைக்‌ கம்பளம்‌ 
போர்த்தாற்‌. போல ஒனவ்டும்‌ பசும்புல்‌ வெளி 
களும்‌, பயிர்‌ நிலங்களும்‌ காண்போரது கண்ணை 
யும்‌ மனத்தையும்‌ குளிர்விப்பன. நாட்டின்‌ வளத்‌ 
இற்கும்‌. விளைவுக்கும்‌. ஏற்பவே செல்வர்களும்‌ 
கல்விமான்களும்‌ அங்கு 'மிகுதியாயிருப்பர்‌. 


“இத்தகைய சோழ கட்டிலே சீத்தலை என்று. 
பெயர்‌ கூறப்படும்‌ சிறந்த பதியொன்று உண்டு. 


தல ப தா ற்பெரும்‌ புலவர்கள்‌ 


ர டம்தனின்‌ அகத்தும்‌, புறத்தும்‌ . அமைந்துள்ள 
. இயற்கைத்‌ தோற்றங்கள்‌ பாவலர்களின்‌: உள்ளத்‌. 
திற்கு நல்விருந்தாக, இன்பத்தைப்‌ பெருக்குவன. 
ஆன்‌ றமைந்தடங்கய கொள்கைச்‌ சான்றோர்‌ பலர்‌ 
அவ்வூரில்‌ வாழ்ந்து வந்தாறாவர்‌. ப 


அற்ப தாளாண்மையிற்‌ சிறந்த 
வேளாண்‌ மரபினரும்‌, வணிக மரபினரும்‌, பிற 
மரபினரும்‌ பெருகி இருந்தனர்‌. அவர்கள்‌ யாவரும்‌ 
வேறுபாடென்பதின்றி, ஒரு குல. மக்களே போல்‌ 
ஒன்றுபட்டு வாழ்ந்தனர்‌. . அ.ப்பதியியேலே: 
இற்றைக்குச்‌ சற்றேறக்குறைய ஆயிரத்தெண்ணூறு 
ஆண்டுகட்கு முன்னர்‌ வணிகர்‌ குலத்திலே தமிழ்த்‌ 
தாய்‌ மகிழவும்‌. புலவர்‌ குழாம்‌ புகழவும்‌ ஒருவா்‌ 
ட தோல்றினார்‌. அவர்‌ பெற்றோர்கள்‌ அவருக்குச்‌ 
- சரத்தன்‌ என்னும்‌ தெய்வத்தின்‌ பபயரை இட்டார்‌ 
- கள்‌. ஆகவே, சரத்தன்‌ என்பது அக்குமாரரின்‌ 
்‌ இயற்பெயராகும்‌. அவர்‌, -: இளமையில்‌ ' பைந்‌. 
துமிழைம்‌ பாங்குறக்‌ கற்ற பாவலரிடம்‌ தமிழ்‌ 
மொழியை ஐயந்திரிபறக்‌ கற்றுத்‌. தேர்ந்தார்‌. 
அவர்‌ பெரும்‌ புலவராய்த்‌ இகழ்ந்‌ தமையின்‌, ஆர்‌”. 
விகுதியைத்‌ தந்து சரத்தணார்‌ என அறிஞர்‌ அவரை 
அட 


- அக்காலத்தில்‌ . பீடுமிக்க. மாட மதுரையில்‌ 
சங்கத்தில்‌ அமர்ந்து புலவர்‌ பெருமக்கள்‌ பலர்‌. 
அருந்தமிழை ஆராய்வாராயினர்‌. .. சாத்தனார்‌ 
அச்சங்கத்தில்‌ ' ட்‌. - ஒரு. புலவராக இருக்க. 
வேண்டுமென்று : . விருப்பங்‌ கொண்டவராய்‌, 


சீத்தலைச்‌ சாத்தனார்‌ ' 7 


மதுரை மாநகரை அடைந்தார்‌ சங்கப்‌, புலவர்கள்‌. 
அவரது தமிழ்‌ அறிவை ஆராய்ந்து, அவரைத்‌ 
குங்கள்‌ குழாத்திற்‌ சேர்த்துக்‌ கொண்டனர்‌. அக்‌ 
காலத்தில்‌ சாத்தனார்‌ என்ற பெயர்‌ சொண்ட : 
. புலவர்‌. பலர்‌ இருந்தனர்‌. நமது சாத்தனார்‌, 
அவர்களினின்றும்‌ வேறுபடத்‌ தம்‌ ஊரர்ப்பெயரைத்‌.. 
கும்‌ பெயரோடு சேர்த்துக்‌ கொண்டனா்‌. எனவே, 
சீத்தலைச்‌ சாத்தன ரர்‌ என்று நம்‌ புலவர்‌ வழங்கப்‌ 
- பெற்றார்‌. ப ப 


தமிழாராயும்‌ நேரம்‌ போக எஞ்சிய காலத்தில்‌ 
சாத்தனார்‌. கூலவாணிகத்‌ தொழிலை நடத்தலா 
“னார்‌; நெல்‌,.புல்‌, வரகு, இனை, சாமை, இறுங்கு, 
தோரை, இராசி முதலான கூல வகைளை விற்று, 
இதனால்‌ வரும்‌. பொருளைப்‌ . பெற்றுக்‌. காலங்‌ 
கழித்து வந்தார்‌. இதனால்‌, அவர்‌ மதுரைக்‌ கூல 
. வாணிகன்‌ சாத்தனசர்‌ என்றும்‌ வழங்கப்பட்டார்‌. 
முற்காலத்துப்‌ புலவர்கள்‌. அறிவு... வளர்ச்சியின்‌ . 
பொருட்டுக்‌ கல்வி கற்றுச்‌ சவனோபாயமாக வேறு 
- தொழில்களையும்‌  மேற்கொண்டிருந்தனர்‌. என்‌ 
- பதற்கும்‌ இவரும்‌, அறுவை வரணிகன்‌ இளவேட்ட. 
 னரர்‌. மருத்துவன்‌ தாமோதரனார்‌. முதலான சங்கம்‌. 
லட்டு சண்றாவர்‌, 


_ முத்தமிழ்‌ வேந்தர்‌ 


சாத்தனார்‌ மதுரையில்‌ வாழுங்காலத்தில்‌ 
பாண்டிய நாட்டை. பத்றபு ட ல்‌ பாண்டியன்‌. 


8. தா.ற்பெரும்‌ புலவர்கள்‌ 


ஆரியப்‌.படை' கடந்த நெடுஞ்செழியன்‌ என்பவன்‌. 
இவன்‌, கற்றோர்பால்‌ மிக்க மதிப்புடையவன்‌: 
கற்றலையே பெரும்பயனாக எண்ணியவன்‌. இவன்‌. 
குமிழ்‌ இலக்கண இலக்கியங்களைக்‌ கற்றுத்‌ 
தேர்ந்து பேரறிவினனாய்‌ விளங்கனான்‌, இவ்‌ 
, வரசன்‌ செய்யுள்‌ செய்தலில்‌ வல்லவன்‌. இவன்‌ 
பாடிய செய்யுள்‌ ஒன்று புறநானூற்றில்‌ உள்ளது. 
அதனை ஆராயின்‌, இவனது மனப்போக்கு நன்கு 
விளங்கும்‌. : 


- “தம்மாசிரியற்கு ஒர்‌ ஊறுபாடு உற்றவிடத்து, 
அது இர்வதற்கு வந்து உதவியும்‌ மிக்க பொருளைக்‌ 
கொடுத்தும்‌ வழிபாட்டு நிலைமை தவறாது 
கற்றல்‌ ஒருவற்கு. அழகியது; ஏனெனில்‌, பிறப்பு 
ஒரு . தன்மையாகிய ஒரு வயிற்றுள்‌ பிறந்தோ 
ரள்ளும்‌ கல்வி விசேடத்தால்‌ தாயும்‌ மனம்‌ வேறு 
படும்‌; வேறுபாடு .தெரியப்பட்ட நா ற்குளத்‌ 
துள்ளும்‌ கீழ்க்குலத்துள்‌ ஒருவன்‌ கற்பின்‌ மேற்‌ 
குலத்து ஒருவனும்‌ இவன்‌ க&ீழ்க்குலத்தானென்று 
பாராது  சுல்வியின்‌ பொருட்டு. . அவனிடத்தே 
சன்று. வழிபடுவானா தலின்‌, ஒரு குடியின்‌ கட்‌ 
பிறந்த பலருள்ளும்‌. மூத்தோன்‌ வருக என்னாது 
அவருள்‌ அறிவுடைவோன்‌ - - சென்ற. நெறியே 
அரசனும்‌ செல்லும்‌” என்ற கருத்தைக்‌ கொண்ட 
கொழுவிய பாடலைப்‌ பாடியுள்ளான்‌.' கல்விக்குப்‌ 
பெருமை தரும்‌. பண்புடைய : இம்மன்னன்‌ ' 
காலத்தில்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌-சிறந்தோங்கி. வளர்ந்த 
தென்பதில்‌ ஐயமென்னை? கடட எட்னா 


சித்தலைச்‌ சாத்தனார்‌ . 9 


நெடுஞ்செழியன்‌ பாண்டிய நாட்டை ஆண்டு 

வருங்கால்‌ சோணாட்டைச்‌ சோழன்‌ கரிகாற்‌ பெரு 
வனத்தான்‌ என்பவன்‌ அரசாண்டு வத்தான்‌. அவன்‌ 
ப்ப உருவப்‌ பல்தேர்‌ இளஞ்சேட்‌ சென்னியின்‌ 

புதல்வன்‌; கும்முள்‌ மாறுபட்டு வழக்குரைக்க வத்த 
ஹப்‌. குன்னை இளை யனைன்‌ நிகழ்த்‌;தமை 
அறிந்து, தான்‌ முதியனாய்‌ வந்து அவர்கள்‌ 
ழக்கைத்‌ தீர்த்தவன்‌. அவன்‌ இளைஞனாயிருந்த 
போது அவனைக்‌ கொல்லப்‌. பலர்‌ முயன்றனர்‌ 
என்றும்‌, அதனால்‌ அவன்‌ கருவூர்‌ சென்று அங்கு 
வசித்து வந்தான்‌ என்றும்‌, அவ்வமயம்‌ அரசாள்‌ 
வகுற்குரியோர்‌. இன்மையால்‌ : நாட்டிற்‌ குழப்ப 
மேற்பட, . ப அக்கால __ வழக்கப்படி. அமைச்சர்‌. 
பட்டத்து. யானையை விடுத்து - - அரசனைத்‌ 
தேடுமாறு செய்தனர்‌ என்றும்‌, அக்களிறு கருவூரை 
அடைத்து ஆங்கிருந்த கரிகாலனை த்‌ குன்‌ முதுகின்‌ - 
மீது எடுத்து வைத்துக்‌ கொண்டுவந்து, அவனை 
அர.சனாக்கிற்று என்றும்‌ . தெரிகிறது. அவன்‌ 
அரசாளத்‌ தொடங்கியபோது, அவனது' நாட்டைக்‌ 
கைப்பற்ற எண்ணிய சிலர்‌. அவனுடன்‌ பகைமை 
கொண்டு. அவனைச்‌: சிறைப்படுத்தினர்‌; அரசன்‌ 
சிறையைக்‌ சடந்து, வெளியேறுவன்‌ என நினைந்து 
அிறைச்சாலைக்கு மம்‌ பனம்‌ எனினும்‌, கரிகாலன்‌ 
தயினுக்கு.. அஞ்சாது வெளிப்போந்தனன்‌. 
அப்போது தீயால்‌ அவன்‌ கால்‌ கருஇவிட்டது... 
அதனால்‌, அவன்‌ கரிகாலன்‌ (கரிந்த. காலை உடை 
அபவன்‌) என வழங்கப்பட்டான்‌. 


30 பரப டம்‌ பண்டை 


ப அவன்‌ மிகுந்த:சீற்றமும்‌ த ர்மம்‌ வாய்ந்தவன்‌:: ப 
- கூற்றுவனை விட மிக்க வலிமையுடையவன்‌; இளம்‌ 
பிராயத்திலிருந்ததே பலரை வென்று. வெற்றியை 
. நிலை நாட்டியவன்‌; சேரனையும்‌ பாண்டியனை. 
யும்‌. வெண்ணி என்ற கஊளரில்‌ ஒருங்கே சிதற அடித்‌. 
குவன்‌; மான்‌ கூட்டத்திற்‌ புலி பாய்ந்தாற்‌ போன்று 
பகையரசரார்கள்‌ சேனையில்‌ புகுந்து அல்லல்‌ 
விளைத்தவன்‌. இவ்வேந்தன்‌ ' சோழ நாட்டிற்‌, 
குருகே இருந்த நாடுகளைக்‌ கைப்பற்றினதும்‌ 
போரில்‌ : விருப்பங்கொண்டு வட திசையை: 
தோக்கிச்‌ சென்றான்‌; அங்ஙனம்‌ செல்கையில்‌ 
இமயமலை குறுக்கிட்டுத்‌. தடுத்தமையின்‌, “என்‌,. 
. விருப்பத்தை இம்மலை தடுத்தது என்று கூறி, 
முனிவுடன்‌ அதன்மேல்‌ தனது புலிக்கொடியை. 
நாட்டி மீண்டான்‌. 


ப இங்ஙனம்‌ வெற்றியோடு திரும்பிய கரிகாலன்‌ 
இலங்கை மீது.படை எடுத்துச்‌ சென்று, கடும்போர்‌ 
விளைத்து,அதனையும்‌ தன தாட்சிக்கு உட்படுத்திக்‌ . 

“கொண்டான்‌. . சோழர்‌ பெருமான்‌ கொடையிழ்‌ 
சிறந்த வள்ளல்‌; பட்டினப்‌ பாலையால்‌ தன்னைம்‌. 

_ பாடிய உருத்திரங்‌ கண்ணனார்‌ என்ற புலவருக்குப்‌. 

பதினாறு நூறாயிரம்‌ பொன்‌ . பரிசளித்தவன்‌. 

சோணாட்டுக்‌.குடிகள்‌ அவன்‌ காலத்தில்‌ இன்‌ பமே 
அன்றித்‌: இன்புமென்பதனை அறிந்திலர்‌. 


ட பாண்டியர்‌ : இங்ஙனம்‌ ப இருக்கையில்‌ 
 சேரநாட்டைச்‌ -சேரன்‌-- செங்குட்டுவன்‌: என்.பவன்‌,. 


சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 17. 


அரசாண்டு வந்தனன்‌. அவனுக்குத்‌ தும்பியாவார்‌- 
இளங்கோவடிகள்‌ என்னுந்‌ துறவியார்‌. செங்குட்டு- 
வன்‌ மிக்க இளம்‌ பிராயத்திலேயே அரியணை : 
ஏறினான்‌. பல அரிய போர்ச்‌ செயல்களைச்செய்து- 
வெற்றி பெற்றான்‌; இமயத்தினின்றும்‌: சிலை ப 
கொணர்ந்து தாயின்‌. வடிவம்‌ செய்து வைத்தான்‌... 
அப்போது, தன்னை எதிர்த்த ஆரிய. மன்னர்களை 
எளிதில்‌ வென்று ' மீண்டான்‌; நிலத்தானையும்‌. . 
கடற்றானையும்‌ பெற்றிருந்தான்‌. அவனது . 
மனைவி,அறிவிலும்‌ உருவிலும்‌ ஆலோசனையிலும்‌ ' 
சிறந்து விளங்கிய இளங்கேர வேண்மான்‌ என்பவள்‌... 
அவள்‌ அரசனோடு கொலுமண்டபத்தில்‌ வீற்றி” 
்‌ ருந்து அவ்வப்போது. தன்‌ ஆலோசனையைக்‌. 
கூறுவது வழக்கம்‌. அக்காலத்திலே செங்குட்டுவன்‌ 
குன்‌ மனைவிக்கு அத்துணை உரிமை அளித்திருந்‌.. 
தான்‌. 


இனி, டுவ்வரசர்கள்‌ வரலாற்றை இவ்வளவில்‌ : 
நிறுத்தி, சாத்தனார்‌ :எவ்வாறு இவர்களோடு. 

சம்பந்தப்பட்டனர்‌ என்பதை அறிவோம்‌. ப 
வீர பத்தினி வரலரறூ. 

. சாத்தனார்‌ மதுரையம்பதியில்‌ சங்கப்‌ புலவர௱ : 
யிருந்த காலத்தில்‌ தமிழ்நாடு மூன்றிற்கும்‌ சம்பந்த... 
மான நிகழ்ச்சி ஒன்று ஏற்பட்டது. அந்நிகழ்ச்சியின்‌ 
வரலாற்றைக்‌ கூறி, அத்துடன்‌ சாத்தனார்‌ சம்பந்‌. 
கப்பட்டதையம்‌ கூறுவோம்‌. ப 


த, ப நாற்பெரும்‌ புலவர்கள்‌. 


"காவிரிப்‌ பூம்பட்டினத்தில்‌: மாசாத்துவான்‌, 
மாநாய்கன்‌ என்ற வணிகப்‌ பெருமக்கள்‌ வாழ்ந்து. 
“னர்‌. மாசாத்துவான்‌ மகனான $கரவலனுக்கும்‌. 
மாநாய்கன்‌ மகளான கண்ணகிக்கும்‌ மணம்‌ நடந்‌' 
தது. கோவலனும்‌ கண்ணகியும்‌ .தனித்து இல்லறம்‌ 
 தடதீதினார்கள்‌. கண்ணகியின்‌ நற்குண நற்செயல்‌ 
.அளைக்‌ சண்டு மஉழ்ந்த கோவலன்‌ அவளை, ப 


“மாசறு பொன்னே! வலம்புரி முத்தே! 
சாசறு விரையே/ கரும்பே! தேனே! 
-அரும்பெறற்‌ பாவாய்‌! ஆருயிர்‌ மாந்தே! 
பெருங்குடி வாணிகன்‌ பெருமட மகளே! 
மலையிடைப்‌ பிறவா மணியே! என்கோ? 
அலையிடைப்‌ பிறவா அமிழ்தே! என்கோ? 
யாழிடைப்‌ 'பிறவா இசையே! என்கோ? 
தாழிருங்‌ கூந்தல்‌ தையால்‌! . நின்னை”. 


' என்று, பலவாறு புகழ்ந்து போற்றலானான்‌..' 


.... இங்ஙனம்‌ இருக்கும்‌ நாட்களில்‌ கோவலன்‌ 
மடிக்க அழகுடை.யவளும்‌, சோழன்‌ -கரிகாலனால்‌ 
, பரிசளிக்கப்பட்டவளும்‌, ஆடல்‌. பாடல்களில்‌ 
- தோர்ச்சியுற்றவளும்‌ ஆன மாதவி என்னும்‌ நாடகக்‌ 
கணிகையை விரும்பித்‌ தன்னிடமிருந்த பொருள்‌ 
களை எல்லாம்‌ இழந்தான்‌; சில காலம்‌. அம்மா தவி 
மோடு இன்புற்று இருந்தான்‌. அதுசமயம்‌ கணவன்‌: 
பிரிவாற்றாது, கண்ணகி துன்புற்றிருந்தாள்‌. அவ்‌ 
வூரில்‌ ஆண்டுதோறும்‌ இந்திர விழா நடப்பது 
வழக்கமாயிருந்தது. அவ்வருடம்‌ . அவ்விழாவின . 


சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 12 


முடிவில்‌ அந்நகரத்தார்‌. கடலாடுதற்குச்‌ சென்‌:: 
ர்கள்‌. 


. அவ்வாறே கோவளனும்‌ மாதவியும்‌ . சென்‌ 
றனர்‌. சென்ற இருவரும்‌' கடற்கரைச்‌ சோலை 
- யில்‌ ஓர்‌ இடத்தில்‌ அமர்ந்தனர்‌, அப்பொழுது 
கோவலன்‌ மாதவி வைத்திருந்த யாழை வாங்‌இப்‌ 
பலவகைப்பட்ட வரிப்பாட்டுகளைப்‌ பாடினான்‌. 
அப்பாடல்கள்‌, கோவலன்‌ வேறு மகளிர்பால்‌ 
விருப்பமுடையவன்‌ என்பதைக்‌ காட்டின. அத. 
னால்‌, மாதவி அப்பாடல்கள்‌, கோவலன்‌ வேறு 
மகளிர்பால்‌ மெய்யாகவே விருப்பங்‌ கொண்டிலன்‌. 
மாதவி,.அ௮ந்த யாழை வாங்கி வரிப்‌ பாடல்களைப்‌ 
பாடினாள்‌. அவை, அவள்‌, வேறு 'ஆடவர்பால்‌ 
நாட்டமுடையாள்‌. என்பதை விளக்கின.. - ஆனால்‌ 
மாதவி: அத்தகைய இழிந்த எண்ணம்‌ உடைய: 
வளல்லள்‌ : கோவலன்‌ பாடினதற்கு எதிராகத்‌. 
தானும்‌ பாட வேண்டுமென்ற. எண்ணத்தாற்றான்‌ 
அங்ஞனம்‌ பாடினாள்‌. ்‌ 


"கோவலன்‌ - அவள்மீது. வெறுப்புற்று, அக்‌. 
கணமே அவளை விட்டு. நீங்கினான்‌; நீங்கித்‌. தன்‌ 
மனையாளை அடைத்தான்‌. அவன்‌ அப்போதே . 
தன்‌. குற்றத்தை உணர்ந்து. எளிமை தோன்ற. 
நின்றான்‌. அவன்‌ படும்‌ .துன்பத்தைக்‌.. கண்ட 
சண்ணகி, '*என்னிடத்து இரண்டு சிலம்புகள்‌. உள; 
அவற்றைக்‌ .-கைக்கொண்டருள்க:" . என்றாள்‌. 
கோவலன்‌, '*நான்‌ மதுரைக்குச்‌ சென்று, இச்‌- 


ரீக நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


இலம்பை விற்று, அப்பொருளை வாணிக மு தலாகக்‌ : 
கொண்டு வியாபாரம்‌ செய்ய விரும்பி உள்ளேன்‌. : 
ீயும்‌ என்னுடன்‌ வருக,” என்றான்‌. கண்ணகியும்‌ . 
துதறகிசைந்தாள்‌. . ப ப 
அன்றிரவின்‌ கடையாமத்தில்‌ இருவரும்‌ புறப்‌ 
பட்டு, காவிரியின்‌ . வடகரை வழியாக மேற்கே. 
சென்று ... ஒரு “ பூஞ்சோலையை அடைத்தனர்‌. 
அங்கு கவுந்தி அடிசுள்‌ என்ற சமண முதியாரைக்‌ 
கண்டு, மதுரை செல்ல இசைந்த அவரையும்‌ 
உடன்‌. அழைத்துக்கொண்டு மூவரும்‌ மதுரையை . 
நோக்கச்‌. செல்வராயினரர்‌. வழியில்‌ ஸ்ரீரங்கம்‌. 
தென்பட்டது; மூலரும்‌ அங்கு வந்த சாரணர்‌. 
களைத்‌ தரிசித்து, ஒட்மேறிக்‌ ்‌ காவிரியின்‌ , 
.இதன்கரை சேர்ந்து, ஒரு பொழிவிலே தங்கினர்‌. 
அவ்வமயம்‌ கோவலனையும்‌ கண்ணகியையும்‌ ஒரு . 
பரத்தையும்‌, தூர்த்தன்‌ ஒருவனும்‌ அவமதித்துப்‌ 
“பேசினான்‌. கவுந்தியடிகள்‌: அவர்களை நரிகளாக்கி . 
ஒரு வருடத்திற்‌ சாபம்‌ தீருவதாகவும்‌ கூறினார்‌... 
பின்னர்‌ மூவரும்‌ உறையூரை அடைந்தனர்‌. 


மூவரும்‌: அன்‌.றிரவு . உறையூரின்கண்‌. தங்கியி 
.ரூந்து மறுநாட்காலையில்‌ புறப்பட்டனர்‌. புறப்‌ 
பட்டுச்‌ செல்லுகையில்‌ . ஒரு நாள்‌ 'கோவலன்‌ 
- தனியே நீர்‌ கொண்டுவரச்‌ சென்றான்‌: அப்போது 
மிகள௫ிகன்‌ "என்னும்‌ அந்தணன்‌ : ஒருவன்‌. மாதவி 
யாக அனுப்பப்பட்டு. அங்கு வந்தான்‌. . "கோவலன்‌, 
_தன்‌ பெற்றோரும்‌ மாதவியும்‌: தன்‌ பிரிவாற்றாது 


சீத்தலைச்‌ சாத்தனார்‌. க. 9 ரத ப ன்‌ 


வருந்துவதை அவனால்‌ அறிந்து மிக வருந்தினான்‌ . 
தான்‌ செல்லும்‌ வரலாற்றை. அந்தணருக்குக்‌ கூறி. 
அவனை அனுப்பி மீண்டான்‌. பின்னர்க்‌ கோவலன்‌ 
அகண்ணகியையும்‌ கவுந்தி அடிகளையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு சென்று வைகை யாற்றை அடைந்தான்‌; 
அதனைத்‌ தொழுது புணை யேறி . அக்கரையை 
அடைந்து மதுரையின்‌ மதிப்புறத்தாகய. மூனிவர்‌. 


ஆச்சிரமத்தே தங்கினான்‌. ப 

மறுநாள்‌ .கோவலன்‌ தனியே . புறப்பட்டு 
ம௦துரைக்குள்‌ சென்றான்‌... அவன்‌ அம்மாநகரத்‌ 
தின்‌ வளப்பத்தைக்‌ கண்ணுற்று மீண்டான்‌. 
- அப்போது மாதரி என்ற இடைச்சியர்‌ தலைவி . 
ஆச்சிரமத்திற்கு வந்தாள்‌. :: கவுந்தி : அடிகள்‌, 
கோவலனையும்‌: கண்ணகியையும்‌ மாதரியிடம்‌. 
அடைக்கலமாக விட்டார்‌. மாதரி, கணவனுக்கும்‌ 
மனைவிக்கும்‌ குறைவின்றி அன்னம்‌ படைத்தாள்‌... 
கோவலன்‌ கண்ணகியின்‌ சிலம்பொன்றை கையி 
லேந்தி அதனை விற்றற்பொருட்டு மதுரைக்குள்‌ 
நுழைந்தான்‌; நுழைந்து, கடைவீதி வழியாய்ச்‌ 
செல்லுகையில்‌, பலர்‌ பின்னே வரப்‌ பொற்கொல்‌ 
. லன்‌ ஒருவன்‌ வந்து கொண்டிருந்தான்‌. கோவலன்‌ 
அவனிடம்‌' தன்‌ சிலம்பைக்‌ காட்டினான்‌. 


சிலம்பைக்‌  சண்ணுற்ற பொற்கொல்லன்‌, ல்‌ 
“ஐய, இச்சிலம்பு எம்‌ அரசியே அணியத்‌ குக்கது.” 
பான்‌ சென்று அரசனுக்குத்‌ தெரிவித்து வருமளவும்‌ ' 
நீ இங்கிரு'” என்று கூறி, அரண்ம்னை நோக்க 
நடந்தான்‌. நடந்து சென்ற. அவன்‌ குனக்குள்ளே, 


ட. ட்‌. நாற்பெரும்‌ புலவர்கள்‌: 


* யான்‌ முன்பு "வஞ்சித்துக்‌ சுவர்ந்து கொண்ட 
இலம்பு என்னிடத்தே உள்ளதென்று அரசனுக்குத்‌. 
தெரியா முன்னரே, அதனோடு. ஒத்த. சிலமபைக்‌ 
கொணர்ந்த இப்புதியவனால்‌ என்‌. மீதுள்ள 
ஓயத்தைப்‌ போக்கிக்‌ கொள்ளலாம்‌" என்று 
எண்ணிக்‌ கொண்டான்‌. 


பொற்‌ கொல்லன்‌, அரண்‌ மனையை ம்‌ இத்குக்ல்‌! 
னான்‌. அவ்வமயம்‌ பாண்டியன்‌ நெடுஞ்‌ செழியன்‌ 
வெகுவிரைவாக அந்தப்புரம்‌ நோக்கிச்‌ சென்று 
கொண்டிருந்தான்‌. பொற்கொல்லன்‌ அரசனை. 
பணிந்து, “அரசரே! கன்னக்கோல்‌ மு தலியன. 
இன்றி அரண்மனையில்‌ இருந்த சிலம்பைஜ்‌. 
இருடியவன்‌ அடியேனுடைய வீட்டில்‌ ௮ச்‌ 
சலம்போடு வந்துள்ளான்‌:: என்றான்‌. பாண்டியன்‌ 
உடனே. : காவலாளிகளை,. அழைத்து, .. **என்‌ 
மனைவியின்‌ சிலம்பு இவன்‌ கூறிய கள்வன்‌. கையில்‌" 
உள்ள தாயின்‌, அவனைக்‌ கொல்ல ௮ச்‌ சிலம்போடு. 
கொண்டு வருக” என்று சொல்ல வாயெடுத்தவன்‌. 
வினை. . பலிக்குங்‌ காலமாதலால்‌ . மயங்கி. 
“அவனைக்‌ கொன்று. அசலை கொணர்க'* 
ஏன்றான்‌.' 


உடனே து அ பொற்‌ கொல்லனோடு 
சென்று கோவலனைக்‌ கண்டார்கள்‌. மாசற்ற 
மூகத்தோடிருத்த. அவ்வணிகர்‌ பெருமானைக்‌ 
குற்றமற்றவனெனக்‌ காவலாளிகள்‌ எண்ணினர்‌... 
அதனால்‌, ஒருவரும்‌... அவனைக்‌. கொல்ல. விரும்டா 
வில்லை. அது கண்ட பொற்கொல்லன்‌ காவலர்‌. 


அத்தலைச்‌ சாத்தனார்‌. ரர 


மனம்‌ வேறாகுமாறு களவு, .நூலில்‌ உள்ள பல 
ஏதுக்களை அவர்கட்குக்‌ காட்டினன்‌. அதன்‌ மேல்‌. 
கொலைக்கஞ்சான்‌ ஒருவன்‌ விரைந்து சென்று. 
கோவலனைத்‌ .தன்‌ வாள்ரால்‌ பெவட்டி' வீழ்த்து. 
னான்‌. 

கோவலன்‌ கொலையுண்ட . செய்தியைக்‌ 
கண்ணகி உணர்ந்தாள்‌. அவள்‌ அறிவு கலங்‌க, 
அழுதரத்றி ஓடினாள்‌; *கதிர்ச்‌ செல்வனே. நீ 
அறிய என்‌ கணவன்‌ கள்வனோ?" என்றாள்‌. 
அவன்‌, ,“அம்மே!. நின்‌ கணவன்‌ கள்‌ வனள்‌லன்‌:' 
அவனைக்‌ சுள்வனென்‌ ற இவ்வூரை விரைவில்‌ 
எரியுண்ணும்‌” என்றான்‌. அப்பால்‌, கண்ணது 
மதுரையுள்‌ நுழைந்து, வெட்டுண்டு. கிடந்த 
கோ வலனைச்‌ சிலா சாட்டக்கண்டு, அவனுடலைப்‌ 
போய்த்‌ தழுவினாள்‌... அவ்வளவில்‌, .கோவலனண்‌.. 
உயிர்‌ பெற்றெழுந்து, “மதி போன்ற முகம்‌, 
வாடியதே!” என்று: சொல்லிக்‌ ' கையாலே அவள்‌ 
கண்ணீரை மாற்றினன்‌.. கண்ணகி புலம்பிய: 
வளாய்‌ அவனுடைய பாதங்களை இரு.. கைகள. 
௮ம்‌ பூண்டு கொண்டு . பணிந்தாள்‌... உடனே: 
அவன்‌ “கண்ணகி, நீ "இங்கிருக்க'' என்று கூறி 
விட்டுச்‌ : சுவர்க்கம்‌ புக்கான்‌. 


பின்னர்க்‌ சண்ணகு . குலைவிரி கோலமாய்ப்‌ ப 
பாண்டியன்‌. முன்னர்ச்‌. சென்று நின்றாள்‌; குன்‌... 
- வழக்கை உரைத்தாள்‌; தனது மற்றொரு சிலம்பை 
அடைத்து அதனுள்‌ இருந்த மாணிக்கப்‌ பரலைக்‌. 
காண்‌ பித்தாள்‌. - அரசபத்தினியின்‌ ' சிலம்பினுன்‌ . 

.. தாஃதி ப 5 . 


ப 8 நாற்பெரும்‌ புலவர்கள்‌. 


முத்துப்பரல்‌ இருந்தது. அக்கணமே பாண்‌ டியன்‌: 
உண்மையை உணர்ந்தான்‌! தான்‌ பொற்‌ கொல்ல 
னால்‌ ஏமாற்றப்பட்டதை எண்ணி. மயங்கிக்‌ கீழே 
விழுந்தான்‌; உயிர்‌ துறந்தான்‌. அவன்‌. மனைவி 
கோப்பெருந்தேவியும்‌ ஆவி நீத்தான்‌. 


சுண்ணூ, ' வீராவேசம்‌ : கொண்டவளாய்‌ 
அரண்மனையை விட்டு நீங்கி, நான்‌ பத்தினி 
யாயின்‌ இவ்வூரை அழித்து விடுகிறேன்‌. பார்‌” 
என்று சபதம்‌ செய்து, தனது இடக்‌ கொங்கையை 
வலக்கையால்‌ இருகி எடுத்து நகரத்தின்‌ மீது எறித்‌ 
தாள்‌. உடனே அக்கினி தேவன்‌ . அவள்‌ முன்‌ 
தோன்றி, “அம்மே! யான்‌ என்ன செய்ய வேண்‌: 
டும்‌?” என்றான்‌. கண்ணகி, “பார்ப்பார்‌, அற: 
வோர்‌, பசு, பத்தினிப்‌ பெண்டிர்‌, மூத்தோர்‌, குழவி 
என்னுமிவரைக்‌ கைவிட்டுத்‌ இத்திறத்தார்‌ பக்கமே 
சேர்க” வ பகு அப்பொழுதே. அந்தகரில்‌ இப்‌ 
பற்றிக்‌ - கொண்டது. நகரைக்‌ காக்கும்‌ தெய்‌ 
வங்கள்‌ ஓடி. விட்டன, மதுரையின்‌ அதிதேவதை 
கண்ணகியை நோக்கி ஓடி வந்தது. 


வெள்ளி அம்பலம்‌ . 


_ மதுரை மாநகரில்‌ வெள்ளியம்பலம்‌ என்றோர்‌. 
அம்பலம்‌ உண்டு. அதனில்‌, துறவிகள்‌ முதலாயி 
னோர்‌ தங்கி இருப்பர்‌. அவ்வம்பலத்தில்‌ நமது 
சீத்தலைச்‌ சாத்தனார்‌, கண்ணகி மதுரையைத்‌ 
இக்கொளுத்திய : சமயத்தில்‌ தங்கியிருந்தார்‌. 
மதுரைமா தெய்வம்‌ கண்ணகியை. நோக்கி வந்த. 


ித்தலைச்‌. சாத்தனார்‌ நற ்‌ 


“போது கண்ணகி வெ ள்ளியம்பலத்தின்‌ அருகே. 
; நின்று கொண்டிருந்தான்‌. எனவே, கண்ணகி 
ப யிடம்‌ மதுரைமா தெய்வம்‌. சென்று பேசிய 
வற்றைச்‌ சாத்தனார்‌ உற்றுக்‌ கேட்டுக்கொண்டி 
தந்தனர்‌. 


மதுரைமா தெய்வம்‌. கண்ணகியை நோக்கி, 
அம்மா! உனக்கு, ஒன்று சொல்ல வந்தேன்‌. இப்‌. 
- பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ குற்றமுடையவன்‌ 
அல்லன்‌. நீ, முற்பிறப்பில்‌ சிங்கபுரத்துக்‌ கடை 
வீதியில்‌ இருந்த பரகுன்‌ என்பவனின்‌ மனைவியா 
அ்ரிருந்தனை. பரதன்‌ இப்பிற.ப்பில்‌ கோவலனாகப்‌' 
_வபிறுந்தான்‌. அவன்‌ சங்கமன்‌ என்பான்‌ ட மீது, 
பொறாமை கொண்டு, அவன்‌ பகையரசனின்‌ 
ஒற்றன்‌ எனத்‌ தன்‌. அரசனிடங் கூறி, அவனைக்‌ 
கொல்வித்தான்‌. அச்‌ சங்கமனே. . இப்பிறப்பில்‌ 
- பொற்கொல்லனாகப்‌ பிறந்தான்‌... சங்கமன்‌ ப 
மனைவி, கணவன்‌ பிரிவாற்றாது பதிநான்கு நாள்‌ 
“வருந்தி, பின்னர்க்‌ தன்‌ உயிரை விடத்‌. துணித்‌ 
தவள்‌ ஒரு மலைமீதேறி, 'எமக்குத்‌ துன்பம்‌ செய்‌ 
-தோர்‌ மறுபிறப்பில்‌ இத்துன்பத்தையே அடைவா 
ராக்‌. எனச்‌... சஈபமிட்டிருந்தாள்‌. அச்சாபமே 
உங்களைத்‌ தொடர்ந்து வருத்தியது. நீ, . இன்‌ 
அறைக்குப்‌ பதிநான்காவது இனத்தின்‌' பகல்‌ சென்ற 
பின்பு உனது கணவனைக்‌ கண்டு சேர்வாய்‌”* 
என்று கூறி மதைந்கது. 


தெய்வம்‌ சென்ற. பின்னர்‌, கண்ண மதுரை. 
பினின்றும்‌. நீங்கி, வையைக்‌ கரை வழியே சென்‌ 


20 நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


றனள்‌; சென்று சேரநாட்டை அடைந்தாள்‌; சேர- 
நாட்டில்‌ திருச்செங்குன்றம்‌ என்ற மலைமீதேறி 
ஒரு வேங்கை மர. நிழலில்‌ நின்றாள்‌. அப்போது: 
அங்கு வானுலகஇினின்றும்‌ விமானம்‌ ஒன்று இறங்கி: 
யது. அதில்‌ கோவலன்‌ வீற்றிருந்தான்‌, கண்ணகி: 
விமானத்திலேறிக்‌ கணவனோடமர்த்தாள்‌. விமா: 
னம்‌ விண்ணுலகடைந்துது. . 


சிலப்பதிகாரமும்‌ மணிமேகலையும்‌ 


வெள்ளி  அம்பலத்திலிருந்து கண்ணகி வற: 
லாற்றைக்‌ கேட்டுணர்ந்த சாத்தனார்‌ .மீண்டும்‌.. 
கண்ணகியின்‌ செயலை. ஆராம்‌ விருப்பங்‌ கொண் 
டனரோ அன்றி, சேரமன்னனான சிங்குட்டு:. 
வனைக்‌ காண விழைவு கொண்டனரோ, யாதேர,. 
அறியோம்‌. அவா்‌. கண்ணகி சென்ற சேரநாட்டை. 
அடைந்தார்‌; சேரன்‌ செங்குட்டுவனைக்‌ கண்டசர்‌.. 
சேரர்‌ பெருமான்‌ புலவர்‌: பெருமானை நன்கறிவஈ 
னாதலின்‌, அவரை. வரவேற்று, அளவளரவிக்‌. 
கொண்டிருந்தான்‌. சாத்தனார்‌ அவனோடு. ல. 
நாட்கள்‌ தங்கியிருந்தனர்‌. நிற்க. 


வீர. பத்தினியான சுண்ணகஅி வேங்கைமர- 
திழலினின்றும்‌ விண்ணுலகெய்திய அற்புதக்‌ காட்‌. 
சியை ஆண்டிருந்த குன்றக்‌ குறவர்கள்‌ கண்டு: ஆச்‌. 
சரிய முற்றனர்‌. அவர்கள்‌ கண்ணகியைத்‌ தம்‌ 
குலதெய்வமாகக்‌ கொண்டாடினார்கள்‌. தாங்‌: 
கள்‌ கண்ட காட்சியைச்‌ சேரனுக்கு அறிவிக்க. 


ீத்தலைச்‌ சாத்தனார்‌ 27 


விரும்‌ ரினார்கள்‌; அரசனைக்‌ காண்‌ கையுறைப்‌ 
பொருள்களுடன்‌ புறப்பட்டார்கள்‌. ப 


அவ்வேளையில்‌ சேரமன்னன்‌ வஞ்சிமா நகரி 
னின்றும்‌ புறப்பட்டு மலைவளத்தினைக்‌ காண 
விரும்பி, பெரியாற்றங்கரையின்‌ மணலில்‌: இனி 
குமர்ந்திருந்தான்‌. அவனுடன்‌ அவனது மனைவி 
இளங்கோ வேண்மாள்‌, சீத்தலைச்‌ சாத்தனார்‌, 
இளங்கோவடிகள்‌ முதலானோரும்‌ இருந்தார்கள்‌. 
அப்போது குன்‌ றக்குறவார்கள்‌ தாங்கள்கொணர்த்த 
அபாரனைக்கோடும்‌, அகிற்‌ கட்டையும்‌. மான்‌ மயிர்க்‌ 
விரியும்‌, சந்தனக்‌ கட்டையும்‌, சித்துரக்‌ கட்டியும்‌, 
அழ வகைகளும்‌ குந்து அரசனைக்‌ கண்டு பணிந்து, 


“ஏம்‌.பிறப்‌ படியேம்‌. வாழ்கதின்‌ கொற்றம்‌ 
கான வேங்கைக்‌ கீழோர்‌ காரிகை 
தான்‌ நூல்‌ இழந்து தனித்துய ரெய்தி 
வானவர்‌ போற்ற மன்னோ௫ங்‌ கூடி. 
வானகம்‌ போற்ற வானகம்‌ பெற்றனள்‌; 
எந்நாட்‌ டாள்கொல்‌? யார்மகள்‌. கொல்லேர? 
நின்னாட்‌ டியாங்கள்‌ நினைப்பினு மறியேம்‌”” 


சான்‌ னர்‌. 


குறவர்‌ கூற்றைக்‌ கேட்ட சேரன்‌ வியப்புற்று ப 
.ஒன்றுந்‌ தோன்றாது : திகைத்தான்‌. அவ்வமயம்‌ 
அருகே இருந்த தண்டமிழ்ச்‌ சாத்தனார்‌ அவனை 
'நோக்கி, “அரசே, முன்பு நிகழ்ந்தவற்றை: யான்‌ 
.அறிகுவன்‌” என்றுரைத்துக்‌ சுண்ணகி வரலரத்தை 
விரிவாகக்‌ கூறினார்‌. ப 


ட்‌ _ நா ரத்‌ புலவர்கள்‌ 


வீர பத்தினியின்‌ வரலா ற்‌ றயும்‌ பாண்டிய 


னுக்கு நேர்ந்த தீவினைத்‌ திறங்களையுங்‌ கேட்ட. 
சேரர்‌ பெருமான்‌ - வருத்தங்கொண்டவனாய்ச்‌ 


சாத்த்னாரை தோக்கி “புலவீர்‌, பாண்டிய: 
மன்னன்‌ செங்கோலினின்றும்‌ வழுவினான்‌... 


அதனால்‌, அவன்‌ கோல்‌ வளைந்தது. ஆயின்‌ தான்‌. 
செய்தது பிழை என்பதை. உணர்ந்த அக்கணிமே- 
அவன்‌ உயிர்‌ நீத்தான்‌. அதனால்‌, ' அவனது 
வளைத்த கோல்‌ நிமிர்ந்தது. அரசர்களாயிருப்‌ 
பார்க்கு நாட்டில்‌ மழை பெய்ய வேண்டும்‌ காலத்‌... 
'இற்‌.பெய்யாது பொய்த்துப்‌ போயின்‌ துன்‌ பமுண்‌: 
பாகும்‌. உயிர்கள்‌ பிழை செய்யுமாயின்‌ துன்ப: 
முண்டாகும. கொடுங்கோலுக்கு அஞ்சி அரசரா£. 
யிருந்தற்குரிய உயர்‌ குலத்திற்‌ பிறத் தலில்‌ துன்பமே. . 
அன்றி இன்பம்‌ ஒன்றுமில்லை” என்று கூறினன்‌. 
பின்னர்ச்‌ சேரன்‌, தன்‌ மனைவியோடு கூடி ஆலோ 
சித்து, தன்னாடு நோக்க வந்த பத்தினிக்கு ஆலயம்‌ 
எடுத்து விழா இயற்றல்‌ வேண்டும்‌ என்று நிச்சயித்‌. 
கான்‌; தான்‌ நிச்சயித்தபடியே . 'இம்யமலை. . 
யினின்றும்‌ சிலையைக்‌ கொணர்ந்து அதில்‌ பத்தினி ' 
மின்‌. உருவத்தைப்‌ பொறித்து, அதனை ஓர்‌ ஆலயத்‌. 
இல்‌ வைத்து விழா இயற்றினன்‌. பத்தினிக்‌ கட.. 
வுளும்‌ சேரனுக்குக்‌ காட்டி தந்து மறைந்தது. 

...' சாத்தனார்‌. கூறிய பத்தினியின்‌ வரலாற்‌... 
றையும்‌, அவளுக்குச்‌ சேரன்‌ செய்த சிறப்பையும்‌ 


சேர்த்து ஒரு நூலாக்க வேண்டும்‌ என்று சாத்த... 
னார்‌ செங்குட்டுவனின்‌ இளவ்லான இளங்கே௱- 


சீத்தலைச்‌ சாத்தன்‌ டட சிசி 


வடிகளை வண்டி கொ்ணாமல்‌ அவரும்‌ அகுற்கு 

. உடன்பட்டார்‌; கண்ணகி வரலாறு,தமிழ்‌ வேந்தர்‌ 
ஹூவர்க்கும்‌ உரியதாதலால்‌, அவள்‌ வரலாற்றை 
மூன்று கூறாகப்‌ பிரித்தார்‌; ஒவ்வொரு பிரிவில்‌ 
உள்ள செய்தியும்‌ அவ்வந்நாட்டுத்‌ ழு நகரில்‌ 
நட ந்‌ தமையின்‌ “அவ்வப்பெயரை - இட்டார்‌; 
எனவே, !/காரில்‌ நடந்த வரலாற்றைப்‌ புகரர்க்‌ 
காண்டம்‌ என்னும்‌ பகுதியிலும்‌ மதுரை நகரில்‌. 
நடந்த செய்தியை மதுரைக்‌ கரண்டம்‌ என்னும்‌ 
பகுதியிலும்‌, சேர நாட்டில்‌ நடந்த : நிகழ்ச்சியை 
வஞ்சிக்‌ காண்டம்‌ என்னும்‌ பகுதியிலும்‌ , பாடி 
மூடித்தார்‌.. 


சிலம்பு காரணமாக. - விளைந்த - வரலாறு 
ஆதலின்‌, இளங்கோவடிகள்‌ தாமியற்றிய நூலுக்‌ 
குச்‌ சிலப்பதிகாரம்‌ எனப்‌ பெயரிட்டார்‌. அவர்‌. 
-இத்நூல்‌ செய்வதற்கு முக்கிய காரணராக 
இருந்தவர்‌ நம்‌ புலவர்‌ பெருமான்‌ சாத்தனாரே 
ஆவர்‌... 

மாதவி. என்னும்‌. நாடகக்‌. கணிகைக்கும்‌ 
கோவலனுக்கும்‌ மணிமேகலை என்றொரு பெண்‌ 
பிறந்தாள்‌. கோவலன்‌ கொல்லப்பட்ட செய்தியை 
்‌ உணர்ந்த மாதவி, கணிகைத்‌ தொழிலை அறவே 
விட்டுப்‌. பிக்ஷாணி ' ஆயினள்‌. அவள்‌ - மகள்‌ 
. மணிமேகலையும்‌ புத்த மதத்திற்‌ சேர்த்தாள்‌; அற 
வண அடிகள்‌ . என்ற ளெபத்த முனிவரிடம்‌ அற 
வுரைகளைக்‌ கேட்டாள்‌!  அட்சயப்பாத்திரம்‌ 


௮4 நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


ஒன்றைப்‌ பெற்று அதன்‌ உதவியால்‌ பல ஏமை 
மக்களைக்‌ காப்பாற்றி வந்தாள்‌;பல புத்த முனிவா்‌ 
களைத்‌ தரிசித்து இறுதியில்‌ தற்பேற்றைப்‌ 
பெற்றாள்‌. அம்மணிமேகலையின்‌ சிறந்த 
_ வரலாற்றை முப்பது கதைகளாகப்‌ . பிரித்து, 
'ஆ௫ரியா்‌-சீத்தலைச்‌ சாத்தனார்‌ ஒரு நூலியற்றி 
னார்‌; அத்நூலுக்குக்‌ கதாநாய௰யான 
மணிமேகலையினது . தற்பெயரையே இட்டனர்‌. 
எனவே, : கோவலன்‌, கண்ணகி என்போரது. 
வரலாற்றைக்‌ கூறுவது சிலப்பதிகாரம்‌ என்னும்‌ 
நூலாகும்‌... மாதவி! மகள்‌ மணிமேகலை வர 
லாற்றை விரிப்பது மணிமேகலை என்னும்‌ நூலா 
கும்‌. முன்னது. இளங்கோவடிகளாலும்‌. பின்னது 
சாத்தனாராலும்‌ பாடப்பட்டன: 


... இவற்றுள்‌ சிலப்பதிகாரம்‌ அறம்‌, பெரகுள்‌, 
இன்பம்‌ என்ற மூன்றையும்‌ தழுவி நிற்கும்‌ 
நுண்ணிய நூலாகும்‌. மணிமேகலை என்பது வீடு 
பேற்றைத்‌ தழுவி நிற்பதாகும்‌. இவ்விரண்டும்‌ . 
தொடர்புடைய நூல்கள்‌; முன்னது தாய்‌ .தந்‌த 
யரைப்‌ பற்றியதும்‌, பிற்பட்டது மகளைப்‌ பற்றிய 
தும்‌ ஆதலின்‌, இவ்விரண்டு நூல்களும்‌ ஐம்‌ 9பருங்‌ 
காப்பியங்களில்‌ சிறப்புப்‌ பெற்ற. இரண்டாம்‌. 
இவை சங்க காலத்தில்‌ இயற்றப்பட்டமையின்‌, 
சங்க நூல்‌ வரிசையில்‌ வைக்கற்பாலன.. இவற்றை 
ஒவ்வொரு தமிழரும்‌ வாசித்தல்‌ இன்றியமையாத . 
தாம்‌. தத 


இத்தலைச்‌ சாத்தனார்‌ அ 
அர்த்தணாரும்‌ நன்‌ மாறனும்‌ ப 


தெடுஞ்செழியனுக்குப்‌ பின்னர்ப்‌. பாண்டி 
நாட்டை நன்மாறன்‌ என்பவன்‌ ஆண்டு வந்தான்‌. 
அவன்‌ “சித்திர மாடம்‌” என்ற மாளிகையில்‌ இறத்‌ 
குமையின்‌, 'சித்திர மாடத்துத்‌- துஞ்சிய நன்மாறன்‌”. 
என வழங்கப்பட்டான்‌.  அவ்வேந்தன்‌, குன்னைச்‌ . 
சேர்ந்தோர்க்கு மிக்க நன்மையும்‌ பகைவர்க்கு 
மிக்சு துன்பமும்‌ புரிந்தவன்‌; சிறந்த குணங்களை 
அணிகலனாகக்‌ கொண்டவன்‌; புலவர்‌ பெருமக்க 
-ஈரிடத்து நீங்காத. அன்புடையவன்‌. அவன்‌ எவர்‌ . 
எதை விரும்பி வரினும்‌, 'பெறுக' : என்று சொல்லி, 
வரையாது கொடுக்கும்‌ வள்ளற்றன்மை வாய்ந்து 


ஒருகால்‌, நம்‌ புலவர்‌--சாத்தனார்‌. அப்‌ 
-பர்ண்டியர்‌ பெருமகனிடம்‌ சென்றிருந்தார்‌. அது. . 
போது,அவன்‌ அவரை உபசரித்து, தல்விருந்தளி த்து, 
தகைமுகங்காட்டி, அவர்‌ மனம்‌ வெறுக்குமாறு 
பரிசில்‌ பல நல்கினான்‌. புலவர்‌. பெருமகிழ்வு . 
கொண்டவராய்‌ அவன்‌ அருமை பெருமைகளைப்‌ 
புகழ்ந்து, “ஆரந்தாழ்த்த அழகு மிக்க மார்பினை 
பும்‌ முழந்தாளிலே தோய்ந்த பெரிய கையினையும்‌ 
்‌ உடைய அழகுமிக்க வழுதி! நீ யாவர்க்கும்‌ உவந்து 
அருளைப்‌ பண்ணுவை. பெரும! நீ, நின்‌ பகை 
: வர்க்கு எந்நாளும்‌: சுடும்‌ வெம்மை . ஒழியாது. 
கடலிடத்தே. கிளர்ந்தெழுகின்ற : ஞாயிற்றை. 
ஒப்யபை, எம்போல்வார்க்குத்‌ தங்களை ஓபபைர்‌ 


தட... ...... தாற்பெரும்‌ புலவர்கள்‌: 


என்று பொருளை வைத்து, ' விழுமிய பாடல்‌. 
ஒன்றைப்‌ பாடினர்‌. ப 


சாத்தனார்‌ பூக்களின்‌ பெருமை 


மணிமேகலைக்‌ காப்பியம்‌. அன்றி, சாத்தனார்‌. 
பாடியனவாக சங்க -நூல்களில்‌ சில பாடல்கள்‌: 
கிடைத்துள்ளன. 


இப்பெரியார்‌ பாடல்கள்‌ பேரழகு வாய்தந்தவை;. 
இயற்கை வருணனைகள்‌ அமையப்‌ பெற்றவை; 
பெளத்த மதக்‌ கொள்கைகள்‌ நிறையப்‌ பெற்றவை. 
எல்லா மதக்‌ கொள்கைகளும்‌. கடவுளரும்‌ இவர்‌ 
பாடல்களில்‌ காணலாம்‌. இவர்‌. பாக்கள்‌ கணக்கற்ற: 
நீதிகள்‌ நிரம்பியவை; மனத்தைத்‌ தம்‌ வசம்‌ இழுப்‌ 
பவை. நீங்கள்‌: இப்பெரியார்‌ பாடல்களைப்‌ பன்‌ 
முறையும்‌: படித்துச்‌ சுவைத்தல்‌ வேண்டும்‌. ' 
இவருடைய பாக்களாகிய மலர்களில்‌ தமிழ்த்தேன்‌- 
நிறைந்துள்ளது. 


கபிலர்‌ . 


ப இளமையும்‌ கல்விப்‌ பயிற்சியும்‌... 


பொய்யாது அளிக்கும்‌ வையைப்‌ பாயப்பெற்ற- 
வளம்‌ பொருந்திய பாண்டிமா நாட்டில்‌ திருவரத..' 
வூர்‌ என்னும்‌ உயரிய பதியொன்றுண்டு. அப்பதியில்‌. 
- நெல்வுள்ம்‌. பெற்ற காராளர்‌ எனப்படும்‌. வேளாள 
ரூம்‌ தகோலாதாவின்‌ : மேலோராய நான்மறை. 
அந்குணரும்‌. மல்கியுளர்‌. அவ்வூரில்‌ சிறந்த சிவாலய 
மொன்று இருக்கின்றது. அங்கு வாழ்ந்த குடிகள்‌ 
நாற்றமிழை நன்கு அறிந்தவர்கள்‌. 


பெருமையுற்ற அவ்வாதவூரில்‌ கடைச்சங்க. 
காலத்தில்‌ கமிலர்‌ என்ற ஒருவர்‌ அந்தணர்‌ மரபில்‌ 
“தோன்றினார்‌. - அவா்‌ இளமையில்‌ . ஒரு நல்லா 
சிரியரை அடைந்து, அவர்‌... காலத்து விளக்க. 
முற்றிருந்த தொல்காப்பியம்‌. முதலான இலக்கண 


நூல்களையும்‌” இலக்கிய நூல்களையும்‌. கற்றுத்‌... 


தேர்ந்தார்‌. அங்ஙனம்‌ சல்வி கற்ற புலவர்‌ தமிழில்‌: 
தமக்கு ஒப்பாரும்‌ _ மிக்காரும்‌ இல்லை 'எனம்‌- 
பேராற்றல்‌ வாய்ந்து விளங்கினார்‌. 


28 நாற்பெரும்‌ புலவர்கள்‌ : 


பீடுமிக்க மாடமதுரையில்‌ சங்கமொன்றை நிறு ப 
விக்‌ குமிழ்றிஞர்‌ பலர்‌ குழுமித்‌ தமிழ்‌ஆராய்வதைப்‌ 
புலவர்‌ உணர்ந்தார்‌; தம்‌ பதியை விட்டுப்‌ புறப்‌ 
பட்டு மதுரை மாநகரை அடைந்தார்‌; அடைந்து, 
கும்‌ ஆற்றலை மதுரைச்‌ சங்கப்‌ புலவர்கட்குக்‌ 
காட்டினர்‌; அவர்கள்‌ சுபிலரது குமிழாற்றலை 
உணர்ந்து, அவரைத்தம்‌ கூட்டத்தற்‌ சேர்த்துச்‌ 
கொண்டனர்‌. எனவே, கபிலர்‌ பெபருமான்‌. கடைக்‌ 
சங்கப்‌ புலவராக விளங்கினர்‌. அவர்‌ காலத்தில்‌ 
அவரைப்‌ போல்‌ மிக்க மேம்பாடும்‌ பேராற்றலும்‌ 
“வாய்ந்தவர்‌. பரணர்‌, சீத்தலைச்‌. சாத்தனார்‌, 
_தக்தீரர்‌ என்‌ ற பெருமக்களே ஆவார்‌. ப 


இப்‌ புலவர்களோடு சுபிலர்‌. தமிழாராய்ந்து, 
அம்மொழியினைப்‌ பெருக்கிக்‌ கொண்டு அரசர்‌' 
களை அன்புறப்‌ பாடிக்கொண்டும்‌. காலங்‌ கழித்து 


வந்தார்‌. 
"கபிலரும்‌ சேரனும்‌ 

. கடைச்சங்க நாளில்‌ சேரதாட்டின்‌ ஒரு பகுதி 
“யைச்‌ செலவக்‌ சுடுங்கேர வாழியாதன்‌ என்பவன்‌ 
ஆண்டு வந்தான்‌. இவன்‌ சிறந்த வீரன்‌; தமிழ்‌ 
.இமாழியில்‌ அதிகப்‌ பற்றுள்ளவன்‌; புலவர்களைப்‌ ப 
பெரிதும்‌ ஆதரிப்பவன்‌. இவன்து இல்லம்‌ 
,புலவர்கட்கு தாய்‌ வீடு போன்றது; யார்‌ எதை: 
விரும்பி வரினும்‌ அவர்‌ விரும்பியவற்றை ஈத்துவக்‌ 
கும்‌ செல்வன்‌. அதனால்‌ இவன்‌ பகம்‌, தம்‌. 
"நாடெங்கும்‌ பரவியது. 


கபிலர்‌ 29 


... சீருற்ற சேரலாதனைக்‌ காணவேண்டுமெனப்‌.. 
புலவர்‌ விரும்பினார்‌; விரும்பிய வண்ணம்‌ மதுரை 
யினின்றும்‌ நீங்கிச்‌ சேர நாட்டையடைந்தார்‌;. 
அரசனைக்‌ கண்டார்‌. புலவர்‌ பெருமையினை 
- மூன்னரே 'கேள்வியுற்றிருந்த சேரமான்‌. அவரை 
நேரிற்‌ கண்டதும்‌, அகமலர முகமலர்ந்தான்‌; . 
அவரைப்‌ பற்பல கூறி உபசரித்தான்‌; நல்‌ விருத்து 
செய்தான்‌; அவர்‌ மனம்‌ மகிழுமாறு பரிசல்‌ -. 
'நல்ொன்‌. புலவர்‌ பெருமகழ்ச்சியுற்று, அவனது 
அரிய குணத்தை வியந்து கொண்டாடினர்‌. 


பின்னர்‌ புலவர்‌ சூரிய மண்டலத்தை நோக்கி 
அதனை  மூன்னிலைப்படுத்திச்‌ சேரமானது 
- பெருமையைக்‌ கூறி வியந்தார்‌. “மிக்க செலவை 
யுடைய மண்டலமே! நீ பகற்‌ பொழுதை. நினக்‌ 
கெனக்‌ கூறுபடுப்பை! இங்கள்‌ மண்டலத்திற்கு. 
மூதுகிட்டுப்‌ போவை; தெற்கும்‌ வடக்கும்‌ ஆகிய 
இடங்களில்‌ மாறி. மாறி வருவை; மலையின்‌ 
கண்ணே வெளிப்படாது கரப்பை; பல கிரண்‌: 
களையும்‌ பரப்பி அகன்ற பெரிய . ஆகாயத்தின்‌ 
கண்ணும்‌. பகற்‌. பொழுதை விளக்குவை. எம்‌. 
மரசன்‌ சேரமான்‌ உலகத்தைக்‌ "காக்கும்‌ அரசர்‌. 
பலரால்‌ . வழிபாடு. சொல்லப்படுவன்‌, : நுகரும்‌. 
இன்பத்தை விரும்பிப்‌. “பூமி: பிற வேந்தருக்கும்‌ 
பொது” என்னும்‌ வார்த்தைக்குப்‌ பொறாதவன்‌... 
வழங்கும்‌ வண்மையுடையான்‌; வஞ்சியாது எதிர்‌ 
தின்று கொல்லும்‌ ' படையையுடையான்‌. இத்‌ 


தகைப்‌ பெருமையினையுடைய - அரசனை: நீ: 


ட நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


.ஏங்ஙனம்‌ "ஓப்பை?” என்ற கருத்தைக்‌ கொண்ட்‌ 
செந்தமிழ்ப்‌ பா ஒன்றினைப்‌ பாடியுள்ளார்‌. 


ஒருகால்‌ சேரமான்‌ கபிலர்‌ கையைப்‌. பற்தி, 
-அதவியரசே! நும்‌ கை. மெல்லியதாயிருக்கக்‌ 
காரணம்‌ என்ன?'' என்று. வினவினான்‌. கபிலர்‌ 
அரசனைப்‌ புன்முறுவலோடு நோக்க, “புவியரசே! 
நீ, வன்கண்மையையுடைய கொலையானையாலே 
- காவலைக்‌ கொண்ட கணைய மரத்தை முறிப்பை; 
இரும்பாற்‌ செய்யப்பட்ட அழகு செய்த அங்குசத்‌ 
கால்‌ முன்னர்க்‌ கடாவி, .அது செய்ய வேண்டிய 
- வேலையைப்‌ பின்‌  வெண்டுமள்விவே பிடி ப்பை; 
வலிய நிலத்தைக்‌ . குந்தாலியால்‌' இடித்துச்‌ செய்த 
குழிந்த கிடங்கின்‌ சண்‌: நீர்‌ அதிகமாயிருத்தலை 
அறிந்து, அகுன்கட்‌ செல்லாது மிக்க செலவினை. 
யுடைய - குதிரையைக்‌ குசைதா:ங்கி . வேண்டு 
மளவிலே பிடிப்பை; அம்பறாத்‌ தரணி பொருந்திய 
முதுகை உடையையாய்த்‌ தேர்மீது. நின்று வில்லி 
-னது. வலிய நாணாற்‌ பிறந்த -வடுப்‌ பொருந்தும்‌ 
- படி அம்பைச்‌. செலுத்துவை; : பரிலெர்க்குப்‌ பெறு. 

துற்கரிய அணிகலங்களை - அளிப்பை; இக்காரியங்‌. 
கட்கு, நின்‌ முழந்தாளைப்‌ பொருந்திய பெரிய 
கைகள்‌ -வலிவுற்றிருக்க. . வேண்டும்‌; அவை 
அங்ஙனமே வலி பெற்றிருக்கின்றன. பரந்த. 
- மார்பினையும்‌ நிலம்‌ போன்ற வலியினையும்‌ 
உடைய அரசே. நினைப்பாடுவாருடைய கைகள்‌, 
. அளனையும்‌ துவையலையும்‌ கறியையும்‌ . சோற்றை. 
யும்‌ . உண்ண உதவுகின்றனவேயன்றி வேறு, 


அகடிலா்‌ 37 


'செயலறியா ஆதலின்‌, அவை ரதன. ஆயின: 
பெரும!” என்று விடை. _பகர்த்தார்‌; 'இவ்விடை 
யால்‌ சேரமான்‌, பகைவர்‌ நாட்டை அழிக்கும்‌ 
விகதுத்தையும்‌ அவன்‌ வன வப அவயம்‌ ட தன்‌ 
ப தடட ட ப ப 


சேரமான்‌, புலவர்‌ கூற்றைக்‌ கேட்டு. உள்ளம்‌ 
பூரித்தான்‌; தன்‌ அரண்மனையில்‌ பல. தாள்‌ 
புலவரை வைத்தாதரித்தான்‌. பின்னர்ப்‌ புலவா்‌ 
அவனிடம்‌ வேண்டும்‌ ப்வலைப்‌ அதற்‌ மதுரை. 
யம்பதியை அடைந்தார்‌.. ்‌ 


6வள்‌-- பாரி 


அக்காலத்தில்‌ கடையெழு வள்ள்ல்களில்‌ வள்‌ : 
யரரி என்று ஒருவன்‌ இருந்தனன்‌. இவன்‌ தற்குண 
நற்செயல்கள்‌ வாய்ந்தவன்‌; குடிசுளை அன்போ . 
இம்‌ அருளோடும்‌ _ காத்து வந்தனன்‌; இரப்‌ ப 
போரைக்‌ காணச்‌ சகியான்‌. இவனைப்‌ . பாடாத 
புலவர்‌ இல்லை; ' சுந்தர மூர்த்தியாரும்‌ குமது 
தேவாரத்தில்‌ 7 '*“கொடுக்கிலாகானைப்‌ பாரிமே 
- என்று கூறினுங்‌ கொடுப்பாரிலை'” என்று கூறி 
யுள்ளார்‌. கொடையிற்‌ சிறந்து . விளங்யெ 
- வள்ளல்கள்‌ பலர்‌. அக்காலத்தில்‌ இருந்தும்‌, அப்‌. 
பெரியார்‌. பாரியை . உதாரணமாகக்‌ காட்டின 
மையால்‌ இவன்‌ அக்காலத்து ஏனை வள்ளல்களி ' 
லும்‌ மேம்பட்டவளன்‌ என்பது வெள்ளிடை மலை. 


32 நாற்பெரும்‌ புலவர்கள்‌: 


*புலங்கந்‌ தாக இரவலர்‌ செலினே 
வரைபுரை களிற்றோடு தன்கலன்‌ ஈயும்‌ 
உரைசால்‌ வண்புகழ்ப்‌ பாரி.”* . . அகநானூறு: 


என்று நல்விசைப்‌ புலமை. வாய்த்த மெல்லியரான 
ஒளவையாரால்‌ புகழ்ந்து பாடப்‌ பெற்றவன்‌ இப்‌ 
பாரி. இவன்‌, வில்லும்‌ வேலும்‌ கழலும்‌ கண்ணி” 
யும்‌ தாரும்‌ ஆரமும்‌ தேரும்‌ வாளும்‌ உடைய: குறு: 
நில: மன்னவன்‌; பாண்டிய நாட்டிலுள்ள பறம்பூ 
மலைக்குத்‌ தலைவன்‌, இவன்‌ நாட்டையும்‌ பொரு. 
ளையும்‌ படையையும்‌ அதிகம்‌ பெற்றிலனாயினும்‌: 
,_ இவனது வள்ளன்மை மூவேந்தர்‌ வள்ளன்மை. 


யினும்‌ சிறந்து விளங்கியது. 


இவன்‌ ஒருநாள்‌ தன்து பொற்றேர்‌ ஊர்ந்து, 
வேட்டைக்குப்‌ புறப்பட்டான்‌; பல விலங்குகளை 
வேட்டையாடினன்‌; பின்னர்‌, அரண்‌ மனையை: 
நோக்கித்‌ திரும்பினன்‌. அவ்வாறு. இவன்‌ : வந்த. 
போழ்து, தன்‌ நாட்டு. வளத்தைக்‌ சுண்டு. மகிழ்‌. 
பவன்‌ போல இரு புறங்களிலும்‌ ஊன்றிய பார்வை. 
யோடிருந்தான்‌; அங்ஙனம்‌ பார்த்துக்‌ கொண்டு 
- வருகையில்‌ முல்லைக்‌. கொடி ஒன்று படர்த.ற்‌. 
கேற்ற கொழு கொரம்பில்லாது வாடுவகைக்‌ கண்‌ 
பான்‌; உடனே வள்ளல்‌ அம்முல்லையருஇல்‌. குண்‌. 
தேரை நிறுத்தினான்‌; கீழிறங்ொன்‌; முல்லை: 
படுந்துன்பத்தைக்‌ கண்டான்‌; அவனது மனம்‌, 
மயக்கங்‌. கொண்டது; கண்களில்‌ . நீர்த்துளிகள்‌ 
துளித்தன. பிறர்‌ துயரம்‌. காணச்‌. சகியா இவ்‌: 
வள்ளல்‌ “அந்தோ! இக்கொடி படர்தற்கேற்ற.. 


கபிர்‌... ன கு 54 


கொம்பின்‌ றி வாடுகின்றதே, யான்‌ 'என்ன செய்‌ 
வேன்‌! : இங்குக்‌ கொம்பொன்றும்‌ இல்லையே. . 
இதன்‌ துன்பத்தைக்‌ கண்டும்‌' இதற்கொன்றும்‌ ' 
"செய்யாது யான்‌ வறிதே எங்ஙனம்‌ : செல்வென்‌? 
ஆ! நன்று, எனது பொற்றேரை இம்முல்லைக்‌ 
கொடிக்கு ஆதரவாக வைத்து விட்டுச்‌ செல்வேன்‌; 
இஃதே சரி” என்று கூறிக்‌கொண்டனன்‌. உடனே 
இவன்‌ தன்‌ பொற்றேறை, சிறிதும்‌. முன்பின்‌ - 
யோசியாது, காற்றால்‌ அலைப்புண்ட முல்லைக்‌ 
சொடிக்கருகில்‌ வைத்தான்‌! அடிக்‌ கொண்டிருந்த 
கொடி இனிதாய்ப்‌ படருமாறு தன்‌ தேர்மீது, 
அகுனை உடபன விடுத்தான்‌... 


தேரை -: முல்லைக்‌ கொடிக்கு . நல்கியதால்‌ 
அவன்‌ அங்கிருந்து புறப்பட்டு, வெயிலால்‌. ' 
மண்டை வெடிக்கவும்‌,, கால்கள்‌ கொப்பளிக்கவும்‌ - 
தடந்து ' சென்று தன்‌ அரண்மனையை அஷட்த்‌ ல 
தான்‌. பாரி செய்த இவ்வரிய செயல்‌ பல புலவர்‌ 
பெருமக்களால்‌: பாராட்டப்‌ படுகின்‌ றது. இத்‌ 
தகைச்‌ சிறந்த ஈகைக்‌ குணமுடையவன்‌ வேள்பாரி. 


கபிலரும்‌. பரியும்‌. 


பாரியின்‌ பரந்த புகழைக்‌ கபிலர்‌. பெருமான்‌ 
'கேள்வியுற்தார்‌;. அவனைக்‌ கரண ஸலிரும்பிப்‌ 
பறம்பு. நாட்டை அடைந்தார்‌; பாரியைக்‌ கண்‌ 
டார்‌. பாரி புலவரை வரவேற்று உபசரித்தான்‌. 
அன்று முதல்‌ ச்பிலர்‌. பாரியின்‌ குணாதியங்களைக்‌ 
எண்டு ஆன ந்தமுத்று அட்வத்‌ ல்‌  சயிர்த்‌ 

ப தவம. ப 


34 நாற்பெரும்‌ புலவர்கள்‌ .. 


தோழராககீ்‌ கொண்டனர்‌. . பாரியும்‌ கபிலரைத்‌ 
குன்‌ அவைப்‌ புலவராகக்‌, கொண்டனன்‌; தன்‌ 
- அருமைப்‌ பெண்களான அங்கவை, சங்கவை என்ப . 
வார்களைக்‌ சுபிலரைக்‌ கொண்டு கல்வி கற்கச்‌ செய்‌ 
தான்‌. செம்மொழிப்‌ புலமை வாய்ந்த கபிலர்‌ அம்‌ 
மகளிரைப்‌ பெரும்‌ புலவர்களாகச்‌ செய்து விட்‌ 
னர்‌. 


பாரியின்‌ நற்குண நற்செயல்கள்‌ கபில்ரைக்‌ 
களிப்புறச்‌ செய்தன. . அவர்‌ , அவ்வப்போது 
அவனைப்‌ புகழ்ந்து பாடுவதுண்டு.. 


அவர்‌ ஒருகால்‌ பாரியினது. வள்ளன்மையைப்‌ 
'புகழ்பவராய்‌, **நல்லனவென்றும்‌ தயனவென்றும்‌ 
"கூறப்படுவன. சூடும்‌ மலர்கள்‌; அவை இரண்டினும்‌ ப 
வேறான எருக்கம்‌ பூவாயினும்‌ ஒருவனுடையன வற்‌ 
றைத்‌ தெய்வங்கள்‌ விரும்பேமன்னா. அதுபோல, 

அறிவற்றவரும்‌ அற்பகுணமுடையாரும்‌ சென்றா. 
_லும்‌ பாரி, அவர்கட்கு பொருள்‌ ஈதலில்‌ தவறான்‌” 
என்றும்‌, *இவ்வுலகத்தைக்‌ காப்பதற்கு மாரியுண்டு. 
அங்ஙனம்‌ இருக்க, செவ்விய புலமை வாய்ந்த 

அறிவுடையோர்‌ (பாரி, பாரி” என்று சொல்லி 
._ அவனது பல புகழை வாழ்த்தி; அவ்வொருவனையே 
புகழ்கின்றனரே!"' என்று தமக்குள்‌ கூறிப்‌ பாரியைப்‌. 
பாராட்டினார்‌. . . மேலும்‌... அவர்‌, . “பறம்பு 
தாட்டில்‌ மிக்குள்ள மரங்கள்‌ சந்தன மறங்கள்‌. 
அவற்றைக்‌ குறத்தியர்‌ எரிக்கின்றனர்‌. அதனால்‌. 
ன பம. புகை அடுக்கிய ள அவங்க மரத்திற்‌ - 


கபிலர்‌ 35 


| படியும்‌. . இத்தகைய வளம்‌ பொருந்திய பறம்பு 


நாட்டைப்‌ பாரி, பா௫வார்க்குப்‌ பரிசிலாக்‌ 
கொடுத்து விட்டனன்‌. இவனது பரத்த சிந்தையை 
யும்‌ விரிந்த நோக்கத்தையும்‌. என்னென்‌ பது!” 
என்றும்‌ தமக்குள்‌.கூறி வியந்தார்‌. 


பின்னர்‌ ஒருநாள்‌ கபிலர்‌ விறலி ஒருத்தியைச்‌. 
சந்தித்தார்‌. அவள்‌ விரைவாகச்‌ சென்றுகொண்டி. 
ருத்தாள்‌. சகுபிலர்‌ அவளை நோக்கி, “ஒளி தங்கிய 
'நுதலையுடைய விறலி! உயர்ந்த பறம்பு மலையி 
னது காவலனும்‌, அவனது மலையினது சிகரந்‌ 
தோறும்‌ இழிதரும்‌ நீரினும்‌ மிக்க இனிய மேன்மை 
யுடையவனுமான பாரி பக்கலிலே நீ பாடிச்‌. 
செல்வாய்‌; அவ்வாறு செல்வாயாயின்‌, எம்மன்னா்‌ 
பெருமானிடமிருந்து "வந்த அணியைப்‌ பெறு 
குவை*' என்ற கருத்தைக்‌ கொண்ட பைந்தமிழ்ப்‌ 

பாவொன்றினைப்‌ பாடி மூழ்ந்தார்‌. 


சுபிலகும்‌ காரியும்‌ 


கபிலர்‌ காலத்தில்‌ சோழ: நாட்டிற்கு வடக்கே 
 இருக்கோவலூர்‌ என்ற நகரைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு காரி என்னும்‌ சிற்றரசன்‌ ஆண்டு. 
-வத்தான்‌. இவன்‌ தமிழ்நாட்டரசார்‌ மூவர்க்கும்‌ 
ஒவ்‌ வாரு சமயத்து யுத்தத்திலும்‌ உதவி புரிந்த. 
வன்‌; புலவர்களைப்‌ பாதுகாத்தவன்‌; அந்தணர்க்கு . 
ர னப விட்டவன்‌; ' கடையெழு வள்ளல்களில்‌ ்‌ 
்‌ ஒருவன்‌. இலன்‌ சிறந்த த வல 


28 நாற்பெரும்‌ புலவர்கள்‌" _ 


்‌ இவனது பெரும்‌ புகழ்‌ தமிழ்நாடெங்கும்‌. 
. பரவியது. . நமது புலவார்‌ பெருமானாகிய கபிலர்‌ 
இவனைக்‌ காண ஆவலுற்றார்‌; திருக்கோவலூரை 
அடைந்தார்‌. காரியும்‌ கபிலரை வரவேற்று, அவர்‌ 
மமனங்களிக்க.ப்‌ பரிசில்‌ நல்கினான்‌. புலவர்‌, உள்ள த்‌. 
இல்‌ ஒருவராலும்‌ கரை செய்ய அரியதொரு பேரு. 
- வகை கடல்போல்‌: பொங்க, அவனைப்‌ பற்பல: 
வாறு புகழ்ந்து மகிழ்ந்தார்‌. 
அவர்‌ அனனை நோக்கி, “பெரிய வண்மையை 
யுடை௰யவ தலைவ! ஒரு திசைக்கண்‌ வள்ளியோனா 
இய ஒருவனை நினைந்து நான்கு திசையினுமுள்ள 
பரிசின்‌ மாக்கள்‌ பலரும்‌ வருவர்‌; அவர்‌ வரிசை 
யறிதல்‌ அரிது; கொடுத்தல்‌ மிக எளிது; நீ அவ்‌ 
_ வரிசை அறிதலை நன்றாக அறிந்தாயாதலின்‌, 
அறிவுடையோரிடத்து வரிசை கருதாது ஒருபடியா 
கப்பார்த்தலைத்‌ தவிர்வாயாக.வீரக்கழல்‌ அணிந்த. 
 இலக்கணத்தால்‌ இருந்திய நல்ல அடியையுடைய 
காரி! நினது நாடு கடலாற்‌ "கொள்ளப்படாது? 
அதனைக்‌ கொள்ளுதுற்குப்‌ பகைவரும்‌ மேற்‌. 
கொள்ளார்‌. 


அது, வேள்வித்‌ தீயைப்‌ பாதுகாக்கும்‌ பார்ப்‌ 
பாருடையது. டாத செல்வத்தினையும்‌ வென்றி ப 
பொருந்திய படையையும்‌ உடைய :மூவேந்தருள்‌ 
ஒருவனுக்குத்‌ துணையாக 'வேண்டுமென்று,' அம்‌ 
மூள்ர்பால்‌ நின்றும்‌ வந்தோர்‌ தனித்தனி நினக்குத்‌ ' 
குந்த. பொருள்‌, உனது அப்‌ வாழ்த்தினராய்‌ - 
அரும்‌ பரதவ பகம்‌. 


கபிலர்‌ விரி 
ஆதலால்‌ வட இசைக்கண்‌ தோன்றும்‌ அருந்‌ 
_தீதியை ஓக்கும்‌ கற்பனையும்‌ மெல்லிய: மொழியி 
னையும்‌ உடைய அரிவையைத்‌ தவிர நின்னுடைய 
(கென்று சொல்ல்‌ ஒரு பொருளையும்‌ நீ பெற்றிலை; 
எனினும்‌ நீ, செருக்குடன்‌ இருக்கின்‌ றாய்‌; இதற்குக்‌ 
காரணம்‌ என்னை?” என்று அவனது. ஒம்பற்ற” 
ஈகைத்‌ துன்‌ மையை வியந்து பாடினார்‌. ப 


பிறகு புலவர்‌ தமக்குள்‌, “கெடாத நல்ல புகும்‌ 

விள ங்கும்‌ மலையன்‌, மது நுகர்ந்து .மகிழாது, 
பிறர்க்கு. வழங்கிய 'பொற்படைகளால்‌ அணியப்‌ 
பட்ட உயர்ந்த தேர்கள்‌, . பயன்‌. பிபாருந்திய 

முள்‌ நர்‌. மலையுச்சியின்கண்‌' உண்டாகிய மழையி 
னது துளியினும்‌ பலவாகும்‌. எனவே, , அவன்‌ 

பிறர்க்குத்‌ தேரை வழங்குதல்‌ எளிது. அவனது 

நாளோலக்கம்‌ மகிழ்ச்சியைத்‌ தருவதாகும்‌'' என்‌ ௫ 

ரரி தேர்‌ வழங்கும்‌ பெருமையைக்‌ கூறி வியந்தார்‌. 


பின்னர்‌ ஒருகால்‌. புலவர்‌, 'ஓழுங்குபட ஓசை 
நிறைந்து ஒலிக்கும்‌ அருவியையுடைய பெருமை 
பொருந்திய மலையையுடையோனைப்‌ பாடிய 
வர்கள்‌, நல்ல நாள்‌ அல்லாவிடினும்‌ புள்‌ நிமித்தம்‌ 
இடையே. நின்று. தடுப்பினும்‌, .. செவ்வி இல்லை 
எனச்‌ சென்று கூடினும்‌ நல்லவை அல்லாத முனி. 
யும்‌. வார்த்தைகளைச்‌ சொல்லினும்‌ வறிதாக 
மீளக்கூடியவர்கள்‌.. அல்லர்‌” என்று: விழுமிய ' 
ர அரத்தை உள்ளடக்கிய பாட்டு: ஒன்‌ றினைப்‌. .பாடி 
இச்‌ செய்யுளால்‌, பாடிச்‌ செல்வோர்‌, காரியீ 
டம்‌ ப்‌ பரிசில்‌, பெற்றே. மீள்வர்‌. என்பது புலப்பட 


28... நாற்பெரும்‌ ட ட்‌ 


இறு. 'எனவே, காரி, தன்னைப்பாடி. ்ுப்வறன்‌! 


'களிக்கப்‌ பரிசிலைத்‌ தந்தனுப்புபவன்‌ என்பது ்‌ 
தோற்றம்‌. 
. கபிலர்‌ மலையமானிடம்‌ படை. இருச்‌ 
கோவலூரினின்று நீங்கொர்‌. 
கபிலரும்‌ பேகனும்‌ 
... பேகன்‌ என்பவன்‌ கடை. ஏழு வள்ளல்களில்‌ : 
_ ஒருவன்‌. இவன்‌ பொதினி மலையை உடையவன்‌; : 
ஆவியர்‌ : குடியிற்‌ பிறந்தவன்‌. புலவர்‌ இவனை 
“வையாவிக்‌ கோப்பெரும்‌ பேகன்‌' ஏனவும்‌ வழங்‌ 
_ குவர்‌, இவன்‌ வரையாதளிக்கும்‌ வள்ளல்‌. இவ்‌: 
வள்ளல்‌ ஒருகால்‌ மலைவழியே செல்கையில்‌ : 
மயிலொன்று தன்‌ சிறகை விரித்து ஆடிக்கொண்டி 
ருந்தது. அது குளிருக்காற்றாது வருந்தி நடுங்‌ 
்‌ இனது என எண்ணிய பேசன்‌, தான்‌ மேற்போர்த்‌. 
இருந்த உயர்ந்த பட்டாடை ஒன்றினை அதன்‌ 
மேற்‌ சாத்திச்‌ . சென்றனன்‌. . இச்செய்கையால்‌ 
இவனது தரும சிந்தை நன்கறியப்படும்‌. 


'இப்பேகனுக்கு உருவிலும்‌ திருவிலும்‌ சிறந்த... 
மனைவி ஒருத்தி இருந்தனள்‌. அவள்‌ பெயர்‌ 
கண்ண௫ி* என்பது. பேசன்‌ எக்காரண்த்தாலோ 
அவளைத்‌ துறந்து. பரத்தை ஒருத்திபால்‌ அன்பு 
கொண்டு ' ஒழுகினன்‌. . அதனால்‌ வருந்திய 
கண்ணதி அரண்‌ மானையில்‌ வாடிக்‌ டைந்தாள்‌. 
இவ்வரலாற்றை உணர்ந்த (புலவர்‌ பலர்‌ பேகனி” 
௮ தர அவனுக்கு ட்ட ட்ட அவர்‌ ்‌ 


கபிலர்‌... 59 ப 


களில்‌ நம்‌ கபிலரும்‌ ஒருவராவர்‌. - அவர்‌ நேரே 
அரண்மனைக்குச்‌ சென்றார்‌; அங்குப்‌ பேகனைக்‌ 
காண்பதற்கும்‌ பதிலாக, கைவளை சோர்ந்தும்‌, 
கண்கள்‌ குழிந்தும்‌, பதி ஒத்த முகம்‌ வாடியும்‌, 

குழல்‌ அவிழ்ந்தும்‌ சோர்ந்து நின்ற கண்ணகியைக்‌ 
கண்டார்‌; விஷயத்தை உணர்ந்தனர்‌. . உடனே 
புலவர்‌ பேகனிடம்‌ ஓடோ டியும்‌ சென்றார்‌; அவன்‌. 
பரத்தையோடு வாழ்வதைக்‌ காணச்‌ சஇியாத 
புலவர்‌ அவனைக்‌ கண்ணுற்று, ட 


குறமக்கள்‌, ' “மலையை மழை வந்து. சூழ்க” 
என்று மிக்க பலியைத்‌ தூவுவர்‌; ௮ம்மழை மிகுதி 
யாகப்‌ பெய்தலால்‌ அப்பெயல்‌ அமைந்த முகில்‌. 
மேலே போக ல எம்‌ ப்‌ 
போ ற்றுவர்‌. ப 


மழை பெய்த ர்க்‌ உவகை கொண்டு 
மலைச்‌ சாரலின்‌ கண்‌ புனத்தினையை உண்ணுவர்‌. 

த்தகை மக்களையுடைய நாட்டைஉடையோய்‌ : 
ன செய்யும்‌' போரையும்‌ சைவண்மை'. 
யாற்‌ கொடுக்கும்‌ . கொடையினையும்‌ உடையாய்‌7 
விரைந்த குதிரையைப்‌ பெற்ற பேசு! சரத்தின்‌ : 
கண்ணே 'நடந்து வருந்திய எனது சுற்றம்‌ பசியால்‌ 
வாடியது: அதனால்‌, கடிப்பு அறையப்பட்ட மூசு. 
போல ஒலிக்கப்பட்ட ன அருவியையுடைய பெரிய 
௫.யார்ந்த மலையின்‌ சண்‌ சிறிய கள்ராகிய நினது 
அரண்‌ மனை வாயிற்‌ சண்ணே ' வந்து தோன்றி, 
வாழ்த்தி நின்று . நின்னையும்‌ நின்‌ மனையையும்‌ 
- பாடினேன்‌... அப்போது இன்னாதாகச்‌ சொரியப்‌. 


_ 80 தர்ம டடம ர்க ட ப 


_ பட்ட அண்ணனா ஓழித்தல்‌ மாட்டளாய்‌ வருந்து 
அமுதாள்‌ ஒருத்தி. அம்மங்கை யாவளோ?”'. என்று 
- பேசனும்‌ மனமுருகக்‌ கூறினர்‌. 


பின்னர்ப்‌ புவவரா்‌ அங்கு தின்றும்‌ நீங்கி, 
பறம்பு நாட்டை அடைந்து, வேள்‌--பாரியோடு 
இனிது உறைவாராயினர்‌, 


மூவேந்தர்‌ முற்றுகை 


பாரிவேளது , புகழ்‌ தமிழ்நாடுகளில்‌ பரவ 
முடியுடை மூவேந்தரும்‌ அவன்‌ மீது பொறாமை 
கொண்டனர்‌.பொறாமை 2 என்பது மக்கள்‌ மனத்தே 
உண்டாகும்‌ ஒரு தீய எண்ணம்‌. அஃது அறியாமை 
. யால்‌ உண்டாவதேயன்றி வேறன்று. சகுற்றோரா 
_ யினும்‌ மற்றோராயினும்‌, வறிஞராயினும்‌, செல்வ 
ராயினும்‌, இத்தீய எண்ணம்‌ இல்லாதார்‌ இலர்‌. 
பிறரது செல்வப்‌ பெருக்கைக்‌ கண்டு, அவர்‌ மீது 
பொறாமை கொள்பவர்‌ பலர்‌. பிறா்‌ கல்வி 
யறிவைப்‌ பார்த்து, கும்மினும்‌ மேம்பட்டவராய்‌ 
அவா்‌ விளங்குதலைக்‌ காணச்‌ ச௫யாதார்‌ பலர்‌. 
பிறர்‌ தமது கொடைத்‌ திறத்தால்‌ எய்தும்‌ புகழைக்‌ 
ட அண்டு அவர்‌ மீது பொறாமை கொள்பவர்‌ இலர்‌. 
_ வேந்தராயினும்‌ முற்றும்‌ துறந்த பெரியராயினும்‌ 
இப்பொறாமை என்னும்‌ கொடிய பேய்‌ அவர்‌ 
களைப்‌ பிடித்துத்‌. குன்‌ தடவ . 
கண்கூடு. 

பெொதாலம்‌ கொண்ட த்தம்‌ ஒன்று 
சேர்ந்து : தத்தம்‌. தாகஷைகளோடு. சென்று 


ட 47 


பாரியைப்‌ போரில்‌ வென்றுவிடத்‌.  ண்க்கனம்‌ 
அவர்‌, கடல்‌ போன்ற தம்‌. சேனைகளோடு 
புறப்பட்டு, _ பறும்பு. நாட்டை டட. 
பறம்பு . மலையினை முற்றுகையிட்டனர்‌. . இச்‌ 
செய்தி பாரிவேளுக்கு எட்டியது. வள்ளன்மையிற்‌ 
அறத்து பாரி, மூவேந்தருடைய' செய்கைக்கு. 
-வெகுண்டிலன்‌; அவர்களை எதிர்த்திலன்‌; தனது 
அரணுக்கேற்ற பாதுகாவலை வைத்து, அரண்‌ 
மனையுள்‌ இனிதிருந்தான்‌. அரணுள்‌ இருந்தோர்‌ ' 
அனைவர்க்கும்‌ வேண்டிய உணவுப்‌ பொருள்கள்‌ 
அரணுள்‌ இருந்தமையால்‌ பாரியும்‌ அவனுடைய 
குடிகளும்‌ துன்பம்‌ இன்றி அ மி 
இருந்தனர்‌. 


சில மாதங்கள்‌ ரர டக்‌ அரணுள்‌ 
இருந்தவர்களுக்கு. உணவுப்‌ பெபொருள் கள்‌ 
- குறைந்தன. அவ்வேளை, புலவர்‌ பெருமானான 
சுபிலர்‌ தாம்‌ வளர்த்து .வந்த எண்ணிறந்த இளி 
களைத்‌. தினந்தோறும்‌ அரணுக்கு வெளியே 
_ விட்டார்‌. அவை விளைநிலங்கட்குச்‌ சென்று நெற்‌ 
. சுதிர்களைக்‌ கொண்டு. மீளும்‌. அவற்றை அரிசி ' 
*1மணிகளாக்கி டடம வகுத்தார்‌. . உண்டு. 
வத்தனர்‌.. ்‌ டக்கு கவிப்‌ 


இங்ஙனம்‌ "நாட்கள்‌ பல. கழித்‌தன. கபிலர்‌ 
முதலாக அரணுள்‌ அகப்பட்டோர்‌, “இனி 
உணவின்‌ றி _வருந்த "தேரினும்‌ நேரும்‌' என 
அஞ்சினர்‌. மூவேநதரும்‌ பாரியை வெல்ல இயலாது 
மனஞ்‌. சலித்தனர்‌. அவ்வமயம்‌ ' கபிலர்‌ அரண்‌ 


த. நாற்பெரும்‌ புலவர்கள்‌" 


சுவர்மீது நின்று முற்றுகை இட்டிருந்த மூவேந்த. 
ரையும்‌ நோக்கி, (தமிழ்‌ வேந்தர்‌! பாரியினது . 
அரணை வீணே முற்றுகையிட்டுச்‌ சலித்தீர்‌. 


அவனது பறம்பு இரங்கத்தக்கது. அஃது உழவ 
ரால்‌ உழுது விளைக்கப்படாத நான்கு விளைவு: 
களை உடையது. : அவற்றுள்‌ முதலாவது, சிறிய. 
இலையையுடைய மூங்கில்‌ நெல்‌ விளையும்‌; இரண்‌ : 
டாவது, .இனிய சுளையுடைய பலாவினது பழம்‌: 
உளழ்க்கும்‌; மூன்றாவது, கொழுவிய கொடியை 
யுடைய வள்ளிக்கிழங்கு . தாழவிருக்கும்‌; நான்‌. 
கா.வது,  இம்மலையரணில்‌ தேன்‌ . மிக்குள்ளது.. 
பாரியினது பறம்பு மலை அகல. நீள உயரத்தால்‌ 
வானிடத்தை ஓக்கும்‌. இத்தகைய வளங்களைப்‌ 
பெற்ற பரம்பு ம மலையில்‌ உள்ள பாரிவேளை நீவிர்‌ 
வெல்லுதல்‌ எளிதன்று. "பெருமையைக்‌ கொண்ட 
முரசினையுடைய நீவிர்‌ மூவேந்தரும்‌ முற்றுகை : 
_யிடினும்‌, . மிகுந்த யானைப்படை தேர்ப்படை. 
அஇடையீராயினும்‌, உங்கள்‌ முயற்சியால்‌ . இம்மலை 
யரணைக்‌ கொள்ளமாட்டீர்‌. நுமது வாள்‌ வலி 
யால்‌ எம்மரசன்‌ தளரான்‌. அதனை யான்‌ நன்கு. 
உணருவேன்‌. ' யாழை வாசித்து நும்‌ விறலியர்‌ 
, பின்வர ஆடிக்‌ கொண்டும்‌ பாடிக்‌. கொண்டும்‌ 
நீவிர்‌ அவனிடம்‌ செல்லின்‌, அவன்‌ உங்கட்து. 
ட ட்டன பரிசிலாகத்‌ தருவன்‌. க்‌ 


ப அவ்வாறு செய்யாது . எத்துணைக்‌ காலம்‌. 
முற்றுகை இட்டிருப்பினும்‌ பயன்‌ பெற மாட்டீர்‌. 
மீண்டும்‌ கூறுவேன்‌ கேளும்‌. இப்பறம்பு நாடு. 


கபிலர்‌. ப “42 


முந்நூறு .அளர்சகளை உடையது. இது குளிர்ந்த . 
்‌ நல்ல நாடு: அம்‌ முந்நூறு ஊர்களையும்‌ பரிசிலர்‌ . 
பாடிப்‌ பெற்றனர்‌. அப்‌ பரிசிலர்‌ போன்று நீவிரும்‌ 
பாடுவீராயின்‌, உமக்குப்‌ பறம்பு மலை அன்றிப்‌ 
பாரியும்‌ நாமும்‌ உள்ளோம்‌,” என்று பாரியது 
-வள்ளன்மையையும்‌ ' மலைநாட்டு வளத்தையும்‌ 


கூறி முடித்தனர்‌. 


புலவர்‌ கூறியவை உண்மை .எனவே மூவேந்‌ 
தரும்‌ உணர்ந்தனர்‌; ஆயினும்‌, பாரியை எவ்‌: 
வாற்றாலும்‌ கொல்ல வேண்டும்‌ என்று துணிவு 
கொண்டனர்‌; தங்களிடம்‌ குடி கொண்டிருந்த... 
பொறாமை காரணமாக, ஏதோ ஒரு சூழ்ச்சி 
செய்து பாரியைக்‌ கொன்று விட்டனர்‌. இரவ 
_லர்க்கு இனியவனாய்‌ விளங்கிய பாரிவேள்‌, 
அறிவிழந்து. பொறாமையின்‌ வயப்பட்ட மூவேந்த . 
ரால்‌ மாண்டதைக்‌ கண்ட அவனது ஆருயிர்‌ 
மனையாள்‌ உயிர்‌ நீத்தார்‌. - 


கபிலர்‌ புலம்பல்‌ 

ப பாரிக்கு உயி” நண்‌ பரான . சுபிலர்‌, தமது 
- நண்பனும்‌ கொடை .வள்ளலுமான பாரிவேள்‌ 
அயிர்‌ நீத்ததைக்‌ கண்டு பெரிதும்‌ வருந்தினார்‌. 
அவா்‌ அவனது புகழைக்‌ கூறிப்‌ புலம்புபவராய்‌, 
“அழூய பாரிவேளது பறம்புமலையில்‌ உண்டாகும்‌ 
தேறல்‌ பாரி போன்று இனிமையானது; அவன்‌ 


இறந்ததால்‌ அது.கழிந்தது; பறம்பு நாட்டு மகளிர்‌ 
- மிக்க. அழகுடையவர்கள்‌; , குளிர்ந்த ' கண்ணை 


ட்டு தாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


-புடையவர்கள்‌; இனிய முறுவலை உடையவர்கள்‌; 
இதெடுவரை ஏறி முன்பு வேந்தனது சலிமாவை 
எண்ணுவர்‌; எம்‌. வேந்தன்‌ இறந்து பட்ட 
_ இப்போது எஈத்திலைக்‌. குப்பையேறி உமணர்‌, 
- உப்பு செலுத்தும்‌ சகடத்தை எண்ணுவர்‌. 
நோவேன்‌, யான்‌, என்‌ வாழ்‌ நாட்கள்‌ செடுவதாக; 
அது வருவாய்‌ இடையறாது வரும்‌ அகன்று. தாடு 
பகைவர்‌ கொள்ளலாயிற்நே! ப 


“சனிமீன்‌ புகைகளே௱டு கூடிப்‌ புகைந்தாலும்‌, 
தன்‌ திசைகளிலும்‌ புகை. தோன்றினும்‌ 
தென்றிசைக்‌ கண்ணே 'வெள்ளி'போக்கு உறினும்‌, 
பாரிவேளது தாட்டு, வள்‌£ம்‌ வற்றாது, வயல்களில்‌ 
விளைவு அதிகமாக உண்டாகும்‌; . புட்பங்கள்‌ 
அலரும்‌; பெண்கள்‌ வருத்தம்‌ இன்றிக்‌ குழவிகளை 
எனுவார்கள்‌, மழை ஒரு போதும்‌ அந்நாட்டில்‌ 
பிழையாது. பாரியது வள்ளன்மையன்றோ இவற்‌ 
றிற்குக்‌ காரணம்‌! இத்தகைய மன்னன்‌ மாண்ட 
னனே!... எட்டாம்‌ பக்கத்துப்‌ பிறை. போலும்‌ 
வளைந்த கரைகளையும்‌ தெளித்த : நீரையும்‌ 
உடைய கிறிய. குளம்‌ . பாதுகாப்பார்‌. இல்லாமை 
பால்‌ உடைந்துவிடும்‌ போலும்‌! | 


கூரிய வேலையும்‌. திரண்ட “தோளையும்‌ 
உடைய பாரிவேளது குளிர்ந்த பறம்பு நாடு இனிச்‌ 
சீர்கெட வேண்டுவதே. பாரியின்‌ பெருமையை 
யான்‌ என்னென்று இயம்புவேன்‌! நிழல்‌ இல்லாத. 
நெடிய வழியில்‌ நின்ற தனிமரம்‌ போல முரசை 
அபிடைய அரசரினும்‌ மிகுந்து இரவலர்க்கு வழங்கும்‌ 


கபிலா ்‌ டட இிர்டல்‌ ன ஆ 45 


வண்மையை உடையவன்‌ பாரி; அவனது நாடு: 
முன்பு, மெல்லிய தனையாதிய புதுவருவாயை : 
உடையது; வேங்கை மாங்களை உடையது; கதி. 
_ரினது அடியும்‌ தலையும்‌ ஓழியாமல்‌ மிகக்‌ காய்ச்‌ 
கும்‌ பயிர்களை வயலிடங்களில்‌ உடையது. வரகூ-' 
அதிகமாக விளைவதும்‌ அவரைக்‌ கொடிகள்‌ அதுக. 
மாக அஉள்ளதுமாகிய இந்நாடு. இனிக்‌ கெடும்‌' 
போலும்‌” என்று நாட்டையும்‌ பாரியையும்‌.. 
நினைந்து மனம்‌ வருந்திப்‌ புலம்பி அழுதார்‌. ப 


கபிலரும்‌ பசரிமகளிரும்‌ த்‌ 


பாரி இறந்தவுடன்‌ கபிலரும்‌ இறந்திருப்பார்‌. 

ஆயின்‌, பாரி, . தான்‌. இறக்கும்போது அவரை 
அங்ஙனம்‌ செய்யக்‌ கூடாதெனக்‌ கேட்டுக்‌ கொண்‌: 
டனன்‌. அதுவன்றி, ' பாரியின்‌ மகளிரும்‌ தம்‌. ' 
மாணவிகளுமான இரு பெண்களையும்‌ காப்‌. 
_ பாற்றுவார்‌ இன்மையாலும்‌. கபிலர்‌ உயிருடன்‌ 
இருக்க நேர்ந்தது.' அப்பெண்மணிகட்குத்‌ தக்க 
அறிவும்‌ பெருமையும்‌ உடைய மன்னரைச்‌ தேட. 
நினைந்து அவர்சளை அழைத்துக்கொண்டு பறம்பு 
நாட்டை விட்டுப்‌ புறப்பட்டார்‌ புலவர்‌; அவ்வாறு - 
புறப்படும்போது பாரியை நினைந்து புலம்பினார்‌... 
- அவனது வள்ளன்மையை நினைத்து வருந்தினார்‌... 
பறம்பு அரணைத்‌ திரும்பித்‌ திரும்பிப்‌ பார்த்துக்‌. . 
- கண்ணீர்‌ ஆறாய்ப்‌ பெருக, ஆற்றொணாக்‌ துய. 

ரால்‌. உள்ளத்தினின்றும்‌ பொங்கி எழுந்த அன்‌. 
புடைப்‌ பாடல்களால்‌ பாரியையும்‌ பறம்பு: . 


46. நா ந்பெரும்‌ புலவர்கள்‌ 


, மலையையும்‌ நாட்டையும்‌ புகழ்ந்து கொண்டே 
சென்றனர்‌. ப 


சென்றவர்‌, லா்‌ தனரில்‌ அன்றிரவு தங்கினர்‌. 
்‌ அவ்விரவு நிலாத்‌ . தோன்றியது. அந்திலவைக்‌ 
. காணப்‌ பாரி மகளிர்‌, தாம்‌ அதற்கு முந்திய நிலாக்‌ 
காலத்தில்‌ தமது : அரணுள்ளே துந்தையோடு 
இனிதே வாழ்ந்ததையும்‌ அடுத்த நிலாக்‌ காலத்துத்‌ 
தாம்‌ தந்தையை இழந்து. தங்கள்‌ பறம்பையும்‌ 
இழந்து, ' தமியராய்ப்‌. பிறர்‌ இருப்பில்‌. தங்க 
நின்றதையும்‌ எண்ணி வருந்தினர்‌. ட்ட 


பின்னர்‌; கபிலா்‌ அம்மகளிரை அழைத்துக்‌ 
கொண்டு பல நாட்கள்‌ வழி நடந்து -இளவீச்‌ 
- சிக்கோ என்னும்‌ அரசனிடம்‌ சென் றனர்‌. அவன்‌, 
நன்னன்‌ என்னும்‌ வேளிர்குலத்‌ தலைவனது வழித்‌ 
தோன்றல்‌. அவன்‌ கபிலரை வரவேற்றான்‌. கபிலர்‌, 
“பாரி மகளிரை , அவனுக்குக்‌ காட்டி (முிலாலும்‌ 
உச்சி அறியப்படாத உயர்ந்த மலைக்குத்‌ தலைவ! 
நினது குளிர்ந்த மலையின்கண்‌ ஒங்கிய பசிய 
இலையையுடைய  பலாமரங்களின்‌ பழத்தைக்‌, 
கவர்ந்து கொண்ட கடுவன்‌, சிவந்த .. முகத்தை 
உடைய தனது மந்தியுடனே சேர்ந்து வாழும்‌. அப்‌ 
- பலா பழங்களை மிக்குடையாய்‌ நீ. நினத்தைத்‌ 
தின்று களித்த நெருப்புப்‌ போலும்‌ தலையை 
யுடைய நெடிய வேலினையும்‌, களத்தைத்‌ கன 
தாக்கிக்‌ கொண்டு வெகுளும்‌ குறுகண்‌. யானையை; 
யும்‌, விளங்கிய மணிகளால்‌. : செய்யப்பட்ட 
வளைத்த _ ஆபரணத்தையும்‌ உடைய விச்சிக்‌ 


கபிலர்‌ தீ 


'கோவே, மிச்ச விளைதலையுடைய . நாட்டை 
 அடட்கோம்‌ போரில்‌ பகை வேந்தரது மிடுக்கை 
அடக்குபவனே! இம்‌ மகளிர்‌, கொடி முல்லை. 
தன்னை நாத்தழும்‌ -பேறப்‌ பாடாதிருந்தும்‌., 
மணிகள்‌ ஒலிக்கும்‌ நெடிய. தேரைக்‌ கொள்க” 
என்று சொல்லிக்‌ கொடுத்த வள்ளன்மையிற்‌. 
சிறந்த பாரிவேள்‌ பெண்கள்‌. யான்‌ பரிசிலன்‌; அது 
வன்றியும்‌ நிலைபெற்ற அந்தணன்‌, நீயோ பகை . 
வரைப்‌ போர்‌ செய்யும்‌ முறைமையாற்‌ பொருது 
தாழ்விக்கும்‌ -மேன்மையுடையோன்‌. அனால்‌ 
நினக்கு யான்‌ தருவதைக்‌ கொள்வாயா க” என்றார்‌. 


யாரி. மகளிரைத்‌ தன்னை மணஞ்‌ செய்து 
கொள்ளுமாறு பூலவார்‌ வேண்டினர்‌ என்பதை இள 
விச்சிக்கோ உணர்ந்தான்‌; மூவேந்‌. குர்க்கும்‌ பகைவ 
னான பாரியின்‌ மகளிரைத்‌. கான்‌ மணப்பின்‌ ' 
அதனால்‌. என்ன தீமை விளையுமோ எனப்‌: பயந்‌ 
தான்‌. அவ்வேள்‌ கபிலரை நோக்கி, “புலவீர்‌! இப்‌ 
உ... யான்‌: மணந்துகொள்ள இயலாத 
நிலையில்‌ உள்ளேன்‌” என்று _ உறுதியாய்‌ உரைத்‌ 
தான்‌. 


கபிலர்‌, அம்மகளிரை அழைத்துக்கொண்டு. 
கொடையாளிகளுள்‌ ஒருவனான இருங்கோவேள்‌ 
என்பவனை அடைந்தார்‌; அடைந்து அவனை, 
நோக்கி,  “மரலையை. அணிந்த யானையுடைய 
இருங்கோவே! நீ, வள்ள்ன்மையிற்‌ சிறந்து நாற்பத்‌. 
தொன்பது தலை முறை ௦ தொன்று" தொட்டு வத்து 


48. நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


- வேளிருள்‌ வைத்துப்‌ போற்றற்குரியாய்‌ வெற்றிப்‌: 
போரையுடைய தலைவ! புலிகடி மாலே! வானாற்‌: 
கவிக்கப்பட்டுப்‌ பெருங்கடல்‌ சூழ்ந்த இப்பூவுலகத்‌. 
இன்‌ கண்‌ அணுகுகுற்கரிய வலிமையுடைய பொன்‌ 
னுண்டாகும்‌ பெரிய மலைக்குத்‌ தவை! வெற்றி 
வேலைத்‌ தாங்கிய : பகைவர்‌ அஞ்சும்‌ படைக்கும்‌. 
கேடில்லாத நாட்டிற்கும்‌ உரியவனே - என்னுடன்‌ 
வந்துள்ள பஇம்மகளிர்‌ யாரென்று வினவுவாயஈ 
யின்‌, இவர்தாம்‌, கர்கள்‌ எல்லாவற்றையும்‌ இரம்‌: 
போர்க்கு வழங்கித்‌ தேரை முல்லைக்கொடிக்கு. 
- வழங்கியவனும்‌, தொலையாத நல்ல. புகழையுடை. 
'யவனும்‌, பறம்பிற்குத்‌ தலைவனும்‌ ஆன பார்‌ 
- வேள்‌ பெண்கள்‌. யான்‌ இவர்‌ தந்தையின்‌ தோழன்‌ 
ஆதலால்‌, “இம்மகளிர்‌ என்‌ மகளிர்‌ ஆவர்‌; யான்‌: 
'இவரை நினக்குத்‌. தர, நீஇவரைப்‌ பெறுக என்று: 
இருங்கோவேளது புகழையும்‌ பாரிவேளது புகழை: 
யும்‌ தான்‌ மேற்கொண்டுள்ள வேலையையும்‌ கூறி: 
அப்பெண்களை  மணந்துகொள்ளுமாறு . வேண்‌ 
மஓினற்‌ 


இருங்கோவேளும்‌ இளவிச்சிக்கோவைப்போல. 
மூவேந்தருக்கும்‌ பயந்தவனாய்‌, அம்மகளிரை 
மணக்க உடன்பட்டிலன்‌. அவன்‌ உடன்படஈு. 
_ததைக்‌ கண்ட கபிலா மனம்‌ தொந்தார்‌, அவர்‌ 
மன வருத்தத்துடனே அவனை நோக்கி, “பெரு. 
மானே! புலவார்‌. மனம்‌ வருந்துமாறு அரசர்‌ நடந்து: 
"கொள்ளல்‌ ஆகாது. உன்னை ஓத்த' அறிவினை 
வுடைய உனது குடியுள்‌ ஒருவன்‌ பெரும்புலவராண 


கபிலர்‌ . 49 


கழாத்தலையார்‌ என்பவரை அவமதித்தான்‌. அது 
காரணமாக, வெற்றி நிலை பெற்றுச்‌. சிறந்த புக 
மோடு இருந்த 'சிற்றரையம்‌, பேரரையம்‌' என்னும்‌ 
அவனது நாடு கேடுற்றது. என்‌ வார்த்தையை நீ 
அவமதிக்கலாகாது . பெரிய மலையிடத்து அலர்‌ 
களையுடைய நாட்டை, உடையோய்‌! யான்‌ 
நின்னை விடை கொண்டேன்‌'' என்று கூறி 
அகன்றார்‌. ப ட. ப ர 

பின்னர்ப்‌ புலவர்‌ சங்கவை. அங்கவை என்ற 
அப்பெண்கள்‌ ' "இருவரையும்‌ அழைத்துச்‌ சென்று. 
்‌ திருக்கோவலூரைத்‌ குலை நகராகக்‌ கொண்டு 
அரசாண்டு வந்த மலையனை அடைந்தார்‌. அவன்‌ 
சிறந்த அரசன்‌; வென்றி மிக்கோன்‌. அவன்‌ பாரி 
_யினது பரந்த புகழைக்‌ கேள்விப்பட்டிருந்தான்‌. 

்‌ ஆதலின்‌, அவன்‌ பாரியினுடைய மூத்த மகளான 
சங்கவை எனபாளை மணந்து ௦ கொண்டான்‌.. 


'அதண்‌. பிறகு, கபிலா இளையளான அங்கவை 
என்பாளைப்‌ பார்ப்பார்‌ சிலரது பாதுகாவலில்‌ 
வைத்தார்‌; வைத்த பின்னர்‌, பாரிவேள து பிரி 
- வரற்றாது வன்க அது தீர்மானித்தார்‌; ஆனால்‌ 
தாம்‌ இறப்பதற்குள்‌ சேரமான்‌ செல்வக்‌ கடுங்கோ . 
வாழியாதனைக்‌ கண்டு வரவேண்‌ டுமென்று விருட்‌. 
பங்கொண்டு, சேர ட. நோக்கி நடந்தார்‌. 


ஏழாம்‌ பந்தைப்‌ பாடியது 
- சேர நாட்டை அடைந்த கபிலர்‌ சேரனைப்‌:. 
புகழ்ந்து பத்துப்‌ பாடல்களைப்‌ பாடினார்‌. . அம்‌... 
பாட்டுக்களின்‌ ம்‌ வருமாறு: ்‌ 
ப தரவகக்‌, 


50 நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


- “சேரர்‌ பெரும! தேன்‌ ஒழுகும்‌ பலாப்‌ பழங்‌ 
களை மிக்குடைய நாட்டையுடைய பாரிவேள்‌ 
எனது ஆருயிர்த்தேரழன்‌. அவன்‌ இறந்து 
பட்டனன்‌, யான்‌ நின்‌ பால்‌ வந்தேன்‌. நீ எனக்‌ 
சளிப்பாய்‌. என்று சொல்லி. அளவு கடந்து 
உன்னை இல்லாத வார்த்தைகளால்‌ புகழ்பவன்‌ 
யான்‌ அல்லன்‌; உண்மையையே. எக்காலும்‌. 
சொல்வேன்‌; அன்பு, அருள்‌, அடக்கம்‌, புலமை, 
அறிவு, ஈகை முதலாய நற்குணங்கள்‌ பாரியிடத்து 
இருந்தன. அவை உன்னிடத்தேயும்‌ இருக்கக்‌ காண்‌ 
கின்றேன்‌. உலகம்‌ எல்லாம்‌ நின்‌ புகழைப்‌ பலபடக்‌ 


கூறுகின்றது. 


நின்‌ பாசறையின்‌  கலக்கத்தின்‌ கண்ணே 
அழேத. புகழை நினக்கே... சொல்ல யான்‌ 
வந்தேன்‌. கொற்ற வேந்தே! நின்‌ பகைவர்‌ 
நின்னைப்‌ பணிந்து திறை தருவர்‌. நினது 
கட்டளைப்படி தடப்பர்‌; நீ அவார்கட்கெல்லாம்‌ 
அரசர்க்கு அரசனாக. விளங்குகின்‌ றாய்‌. _ நின்‌. 
பெருமை 'செப்பவும்‌: எளிதோ? நினது அகன்ற. 
மார்பு வீரலட்சுமி தங்கப்‌ பெற்றது. நீ, பொய்ச்‌ 
சொற்களைச்‌ சொல்லி அறியாய்‌. மேன்மை 
பொருந்திய: இக்குணங்கள்‌ . நினக்கு இயற்கை 
. யாகவே. அமைந்துள்ளன. போரில்‌ வெல்லும்‌ 
குலைவ! முன்‌ பிறர்பால்‌ வெற்றிபெற்று நினக்கு 
அழிந்த மன்னார்‌ நின்னோடு பகைமாறித்‌ தாழ்வு 
கூறா நிற்ப. அதற்கு'ஏற்ப நீயும்‌ நின்‌ பெருமையும்‌. 
கண்ணோட்டமும்‌ ஆகிய. நுகங்கொண்டு வெற்றி. 


கபிலர்‌ டடம 


அூர்ந்தனை. செல்வக்‌ கோவே! சேரலர்‌ மருகனே! 
 வாழியாதனே! நின்‌ குணங்கள்‌. இவ்வாறாகிய 
- அதனாலே உலகம்‌ செய்கு தன்று உண்டெனின்‌, நீ 
பல ஆம்பலாகிய ஆயிர வெள்ள வூழி வாழ்த! 
உலகத்தில்‌ பல திறப்பட்ட அரசர்‌ உளர்‌. அவர்‌ 
.அரசராவமறோா? அரசர்க்குரிய உயரிய குணங்களை 
அன்னவர்‌ பெற்றிலரே! புலவர்களை ஆதரிப்ப 
இல்லை; மொழியினை வளர்ப்பதில்லை; நற்குணங் 
.களில்லை; நற்‌ செயல்களில்லை; அவர்களை 
அசர்‌ என்பதிற்‌ பயன்‌ . என்‌? அவர்களால்‌ யார்‌, 
. என்ன நன்மையைப்‌ பெறுகின்‌ றனா்‌? ' அண்ணலே! 
“தோன்றலே! உத்தம குணங்கள்‌ நிறைந்த அரசன்‌ 
நீ; புலவர்‌ பெருமையையும்‌ தமிழ்‌ அருமையையும்‌. 
உணர்ந்து நடப்பவன்‌ நீயே. வலிபெற்ற நின்‌ தாள்‌ 
வாழ்க. யான்‌, நின்னைக்‌ கண்டு களிக்க வந்தேன்‌. 
வயவர்‌. பெரும/ வில்லோர்‌. செல்வ! சேயிழை 
கணவ! பாணர்‌ புரவல/ புகழ்சால்‌ மார்ப! நின்னை 
ப நாடி வந்தோர்க்கு இல்லை'. என்று கூறி அவர்‌ 
மனம்‌ உளைந்து: செல்லுமாறு செய்யாது, 
மகேட்டதைக்‌ கொடுத்துக்‌ களிக்கும்‌  செம்மலே! 
நினது. பெருை மையை யான்‌ என்னென்று கூறுவேன்‌! 


நினது நாட்டில்‌, விளை யும்‌ நெல்லைப்‌ பாவலர்க்‌ 
டகும்‌ இரவலர்க்கும்‌ வா ரிவாரிக்‌ கொடுக்கின்‌ நனை; ப 
“தன்‌ நாட்டில்‌ விளையும்‌ தெல்லை உணவாகக்‌ 
 கொடுத்தலில்‌ | தவறான்‌ சேரமான்‌' என்று யாவரும்‌. 
நின்னைப்‌ போற்றத்தக்க நிலையை .: அடைந்‌ 
.திள்ளனை. முத்துக்களையும்‌ பெரிய மூதுூர்களை. 


22 நாற்பெரும்‌ புலவர்கள்‌: 


யும்‌ பாணர்க்கும்‌ புலவர்க்கும்‌ தந்துள்ளாய்‌- 
என்பதை அறிந்து பாணர்பலர்‌ இன்றும்‌ தின்னைச்‌. 
காண வருகின்றனர்‌. மணங்‌ கமழ்‌ மார்ப! நின்‌: 
தாள்‌ 'நிழலில்‌ உள்ளோர்‌ இன்பத்தையே நுகர. 
கின்‌ றனர்‌. நின்னைப்‌ பாடாத பாணன்‌ இலன்‌. 
போற்றாத புலவன்‌ இலன்‌ எனின்‌, நின்‌. 
பெருமையை என்‌ என்பது! கொற்ற வேந்தே! 
- இலங்கு கதிர்‌ இஇிரியினையுடைய நின்‌ முன்னோர்‌ 
நிச்சயமாக நின்னைப்போல்‌ அசைவில்லாத மேற்‌. 
_ கோளை உடையராகையாலே, இம்மண்ணுலகத்‌. 
தினை மேற்பட்ட புகழோடு . ட ப 
அவர்கள்‌ . மரபில்‌ தோன்‌ றிய நீயும்‌ புகழோடு 
வாழ்தலைப்‌ பொருந்தினை. நின்‌ பெருமையை 
யாவரே விரித்துரைக்க வல்லார்‌!” 

. இங்ஙனம்‌, சுபிலர்‌ பெருமான்‌. பத்துப்‌ பாக்‌ 
_ களைப்‌ .பாடி, அவற்றின்‌. மூலமாக்ச்‌ சேரனின்‌. 
ஒப்பற்ற குணாதிசயங்களை விரித்துப்‌ புகழ்ந்தார்‌... 
சேரன்‌ பெரு: மகிழ்வு அடைந்து, புலவர்பால்‌ 
5 நூறாயிரங்‌, காணம்‌ பொன்‌ அளித்த. 

கோடு, நன்றா” என்னும்‌ குன்றின்‌ மீதேறி நின்று 
தன்‌ கண்ணிற்‌ கண்ட தாட்டையும்‌ காட்டிக்‌ கொடுத்‌ 
ன்‌ | 


_ கபிலர்‌ உயிர்‌ நீத்தமை 


. கபிலர்‌ சேர  நாட்டினின்றும்‌ நீங்கி, இருக்‌ ன 
கோவலூரை அடைந்தார்‌; அடைந்தவர்‌, . 
பண்ணை நதியின்‌ மத்தியில்‌ ஓர்‌ மணல்‌ திட்டில்‌. 


பிலா தூ 


அமர்த்து, “மலை நாட்டையுடைய பாரி! பெரிய 
“ சைவண்மையையுடையாய்‌/ நீயும்‌ யானும்‌ கலந்த 
. .நட்பிற்குப்‌ பொருந்த யானும்‌ 'தின்னுடன்‌ கூட 
- வருவகுற்கு மன்ம்‌ இல்லாமையாலே, “நீ ஈண்டுத்‌ 
தவிாக' என்று சொல்லி இவ்வாறு மாறுபட்டனை 
யாதலால்‌ நினக்கு. யான்‌ பொருந்தினவன்‌'. 
அல்லேன்‌. | ல 


அதுனால்‌, நீ எனக்கு உதவி செய்த காலங்‌ 

களிலும்‌ என்னை . வெறுத்திருந்தாய்‌ ' போலும்‌. 
இவ்வாறு யான்‌ மபொருந்தினவன்‌ அல்லேனாஈ . 
யினும்‌ இப்பிறப்பின்கண்‌ நீயும்‌ தானும்‌ கூடி இன்‌ . 
யுற்றிருந்ததுபோல, மறு பிறப்பினும்‌ நின்னோடு 
கூடி வாழ்தலை ஊழ்‌ கூட்டுக" என்று மானமூருகபப்‌. 
பாடி, வடக்கிருந்து யோக நெறியால்‌ மூலக்கனலை 
எழுப்பி உயிர்‌ நீத்தனர்‌. 


'இவர்‌ பாக்கள்‌ சங்க நூல்களில்‌ பல உள... 
அவை உவமைகள்‌ நிறைந்தவை; பழமொழிகள்‌' 
பல்கியவை; வருணனைப்‌' பகுஇகள்‌ வாய்ந்தவை; 
பல உயரிய நீதிகளைப்‌ புகட்டுபவை; அக்காலத்‌ 
குமிழ்‌ மக்கள்‌ பழக்கங்கள்‌, நாட்டு நிலைமை, 
அரசர்‌ நிலைமை, இன்ன பிறவும்‌ இனிதின்‌ இயம்பு 
பவை. ஆதலின்‌ நீவிர்‌ இப்பாடல்களைப்‌ பன்‌ 
முறையும்‌. படித்து உணர்தல்‌ பெரு நன்மை . 
வ்ப்யக்கும்‌. ப 


பரணர்‌ 


பிறப்பும்‌ இளமையும்‌ 


பரணர்‌ என்னும்‌ புலவர்‌ பெருமான்‌ கடைச்‌ 
சங்கப்‌ புலவர்‌ நரற்பத்செசன்பதின்மரில்‌ ஒருவர்‌... 
இவா்‌ சுபிலரை ஒப்புக்‌ கவி பாடுவதில்‌ வல்லவர்‌... 
இலக்கண நூல்களில்‌ உம்மைத்‌ தொகைக்கு உதா. 
ரணங்‌ காட்ட வந்த ஆசிரியர்கள்‌ கபில பரணா”. 
ட்‌ கூறிப்‌. போந்தது, இவ்விரு புலவர்களும்‌: 
ரே காலத்தில்‌ கல்வி முதலியவற்றில்‌ ஒரு தன்மை. 
- மேம்பாடுற்று விளங்கினமையைக்‌ காட்டும்‌... 
இவா்‌ இன்ன குலத்தவர்‌ என்பது தெரியவில்லை... 
இவர்‌ இளமையில்‌ நல்லாசிரியரிடத்துக்‌ கல்வி. 
பயின்று, நினைத்த மாத்திரத்தானே கவி பாடும்‌. 
ஆற்றல்‌ கைவரப்‌ பெற்றவர்‌. இவரது புலமைத்‌. 
"திறத்தையும்‌ பரந்த ஆராய்ச்சியையும்‌ இவர்‌ 
அரும்‌ பெரும்‌ பாடல்களால்‌ நன்கறியலாம்‌. 


ப பரணரும்‌ இளஞ்சேட்‌-சென்னியும்‌ 

. இளஞ்சேட்‌ சென்னி என்பவன்‌ சோழ. 
தாட்டை அண்டுவந்த சோழ மன்னவன்‌. . இவன்‌... 
கரிகாற்‌, பெருவளத்தானின்‌ தந்த; அழுந்தூர்‌ 
வேளிடம்‌ மகட்கொண்டோன்‌. இவ்வரசன்‌. வீரத்‌: 
இதழ்‌. சிறந்தவன்‌; கொடையிலும்‌. அங்ஙனமே... 


யரணா்‌ டதத 


இவனது புகழைக்‌ கேட்ட பரணர்‌ இவனைச்‌: 
சென்று காண விருப்பங்‌ கொண்டார்‌; விரும்பிய 
வண்ணம்‌, .மதுரையினின்றும்‌ நீங்கச்‌ சோழ 
நாட்டை அடைந்தார்‌; . சோழனைக்‌ கண்டார்‌. 
சோழர்‌ பெருமான்‌ தமிழருமையையும்‌ புலவர்‌ 
பெருமையையும்‌ தன்குணர்ந்தவன்‌ ஆதலின்‌? 
'பரணரை முகமன்‌. கூறி . வரவேற்றான்‌; அவருக்கு 
நல்விருந்தளித்தான்‌. . புலவர்‌ சோழனது நற்குண 

நற்செயலைக்‌ சுண்டு களிப்படைந்து, அவனது 
பெருமையை கூறுபவராய்‌, 


£வாள்‌ வெற்றியைத்‌ தருதலாற்‌ குருதிக்கறை 
பட்டது; செக்கர்‌ வானத்தினது அழகை ஓத்தது... 
கால்‌ பூடை பெயர்ந்து போர்‌ செய்து களத்தகுத்‌ 
தமதாக்ிக்‌ கொள்ளுதலால்‌ வீரக்கழல்‌ ஒலித்‌. 
குலைச்‌ செய்கின்‌ றன; "கொல்லும்‌. ஆனேற்றினது 
- கோட்டை ஓத்தன. பரிசைகல்‌ ஒலித்துத்‌ தைத்த - 
அம்புகளால்‌ : துளை. பெறறுள்ளன: குதிரைகள்‌, 

பகைவரைக்‌ காட்டப்‌. பலவாறு. போர்க்களத்தில்‌ . 
"வேகமாய்ப்‌ பறத்தன; 


- அதுனால்‌ அவற்றின்‌ கடிவாளம்‌ இறுகி வாய்‌ 
செந்நிறம்‌ அடைந்தது. அதனால்‌. அவை, மான்‌ . 
முதலானவற்றில்‌ கழுத்தைக்‌ சவ்வி உதிரம்‌ களற்றி 
உண்ட புலியை ஒலித்தன. களிறுகள்‌, சுதுவை 
முறித்து வெகுண்டு உலாவி நுனி தேய்ந்த வெளிய. 
கோட்டை உடைமையால்‌ உயிரை உண்ணும்‌. 
கூற்றை ஒத்தன. நீதான்‌, அசைந்த தலையாட்டம்‌ 
அணிந்த கதியையுடைய குதிரையாற்‌ பூட்டப்‌ 


நட்‌ ட ** "நாற்பெரும்‌ புலவர்கள்‌ : 


வட்ட பொற்றேரின்‌ மேல்‌ பொலிவொடு தோன்று 
குலாற்‌ கரிய கடலின்‌. கண்ணே ஓங்கி எழுகின்ற 
சிவந்த : ஞாயிற்றினது : ஒளியையுடையை அத்‌ 
குன்மையை ஆதலால்‌, நின்னைச்‌ சினப்பித்தவ 
ருடைய நாடு, : தாயில்லாத உண்ணாக்‌ “குழவி 
போன்று ஒழியாது கூப்பிடும்‌.” 


எனச்‌ சோழனது. பலதிறப்பட்ட போர்‌ 
வன்மையைச்‌ இறப்பித்துப்‌ பாடினார்‌. அவ்வளவில்‌ 
சோழ புலவரிடம்‌ மெய்யன்பு பாவித்து : அவருக்கு 
வேண்டும்‌ பரிசிலை விரும்பித்‌ தந்தனன்‌. புலவர்‌ 
பெருமூழ்ச்சி தோன்ற அவனைத்‌ தம்‌ வாயார . 
வாழ்த்தி, மதுரையை அடைந்தார்‌. 


"பரணர்‌ போர்க்களத்து இரங்கல்‌ 

சேர நாட்டை. : ஆண்டுவந்த நெடுஞ்சேர 
லாதன்‌ என்பானுக்கும்‌ சோமன்‌ வேல்‌ 'பல்‌ 
தடக்கைப்‌ பெருநற்கிள்ளி என்பானுக்கும்‌ போர்‌ 
மூண்டது. போர்க்களத்தில்‌ ஒருவரை ஒருவர்‌ 
குத்திக்கொண்டு இருவரும்‌ மாண்டனர்‌. :அது. 
கேட்ட கழாத்தலையார்‌ என்னும்‌ புலவர்‌ போர்க்‌ . 
_களத்துச்‌ சென்று பாடிப்‌ புலம்பினர்‌. இருபெரு 
- வேந்தர்‌ இறத்த செய்தியைக்‌ கேட்ட பரணரும்‌: 
போர்க்களத்தை அடைந்தார்‌; வேந்தர்கள்‌ மாண்‌ 
ட தை நினைந்து மனம்‌ வருந்தினார்‌; இருவரையும்‌ 
தினைத்து பின்‌ வருமாறு கூடுப்‌ புலம்பினர்‌... 

“எல்லா யானைகளும்‌ ௮ம்பாற்‌ கலங்கி இனி 
மோல்‌ உண்டாக்கும்‌ போர்‌ குன்றிப்‌ படையிடத்துப்‌ 


பரணர்‌... டச்‌. 


பட்டன. வெற்றிப்‌ புகழ்‌ மாட்சிமைப்பட்ட 
குதிரைகள்‌. எல்லாம்‌ ஆண்மைக்கேற்ற : வீரப்‌ . 
பாட்டுக்‌ கூற்றையுடைய மேலாட்களுடனே ௮க்‌ 
கள.த்தே பட்டன. தேர்‌. ஏறி வந்த பெருவீரர்‌. 
அனைவரும்‌ இப்போரில்‌ தம்‌ ஆவி நீத்தனர்‌. 
-வாரால்‌ விசிக்கப்பட்டுத்‌ தொழில்‌ மாட்சிமைப்‌ . 
பட்ட மயிர்‌ சீவாது போர்க்கப்பட்ட சண்ணை 
யுடைய முரசங்கள்‌ யாவும்‌ தட்டுவார்‌ . இறதந்தமை : 
யால்‌ இருந்து கெட்டன); சாந்து அமைந்த மார்பின்‌ 
கண்ணே நெடிய வேல்‌ பாய்ந்தனவாக , அரசரும்‌, 
பொருது அக்களத்தின்‌ கண்ணே . மடிந்தனர்‌, 
கழனிக்கண்‌ ஆம்பல்‌ தண்டாற்‌ செய்த வளை 
யணிந்த கையினையுடைய மகளிர்‌, வேலை செய்‌ 
யும்‌ குளிர்ந்த புனங்களைக்‌ கொண்ட புதுவருவாய்‌ 
அறாத சளர்களையுடைய அழகிய அகன்று. 
இடத்தையுடைய நாடு, இனி, என்ன வருத்த 
முறுமோ!” . ப 


வ்ரணரும்‌ பேசனும்‌ 


பரணர்‌, வையாவிக்‌. கோப்பெரும்‌ பேகனைக்‌ . 
காணச்சென்றார்‌. நாம்‌, இப்பேகன்‌ என்பவனைப்‌ 
பற்றிக்‌. கபிலர்‌ வரலாஜ்றில்‌ முன்னரே கூறியுள்‌ 
“ளோம்‌. அவன்‌ புலவரைப்‌ பெரிதும்‌ வரவேற்று... 
உபசரித்தான்‌. : அவனது பெரும்‌ புகழைக்‌ கேள்வி 
பபற்ற புலவர்‌ அவனைப்‌ புகழ விரும்பியவராய்‌, 
“வற்றிய குளத்தின்‌ கண்ணே, .பெய்தும்‌ அகன்ற 
விளைநிலத்தின்‌ சண்ணே. சொரிந்தும்‌ இவ்வாறு 


58 நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


'குளத்தும்‌ விளை நிலத்தும்‌ பெய்யாது, களரி 
நிலத்தை நிறைத்தும்‌, வரையாத மரபினையுடைய 
மழைபோல. மதமிக்க யானையனுடைய கழல்‌ 
புனைந்த காலையுடைப பேகன்‌,  . கொடை. 
யிடத்துத்‌ கான்‌ அறியாமைப்படுதலல்லது, பிறர்‌ 
படை வந்து கலந்து பொரும்பொழுது அப்‌ . படை. 
யிடத்துத்‌ தான்‌. அறியாமைப்படான்‌?” என்று 
பொருளை அமைத்துக்‌ கொழுவிய பா ஒன்றைப்‌ 
பாடினர்‌. அவ்வளவில்‌ பேசன்‌ பெருமஒழ்ச்சி 
யூற்று, பரணர்க்குப்‌ பல வரிசைகள்‌ குந்து, தேரும்‌ 
ஈந்து. அனுப்பினன்‌. ்‌ 


அவர்‌, பேகன்‌ தந்த தோர்மீது வருங்கால்‌ சுரசக்‌. 
திடைத்‌ தங்கினர்‌. அவ்விடத்தில்‌' வேறு பாணர்‌ 
பலர்‌. தங்‌இ. : இருந்தனர்‌. அவர்களுள்‌ ஒருவன்‌ 
பரணரைப்‌ பார்த்து, “எவ்‌ வள்ளல்‌ டம்‌ சென்று. 
. மீள்கிறீர்‌?” என்று ஆவலுற்றுக்‌ கேட்டனன்‌. அவ்‌: 
வளவில்‌ பரணர்‌ அவனை அன்புடன்‌ தோக்கி,. 
“பாணன்‌ சூடிய பொன்னாற்‌ - செய்யப்பட்ட. 
தாமரைப்பூ, -மாட்சமைப்பட்ட - அணியினை 
_ யுடைய விறலி அணிந்த ! பொன்னரி மாலை ஆகிய: 
இவற்றுடனே விளங்கக்கூடிய குதிரையைப்‌ பூண்ட 
"நெடிய தேரைவிட்டு இளைப்பாறி களரின்‌ கண்‌ 
இடுப்பவர்போலச்‌  சுரத்திடை இருந்தீர்‌! நீர்‌ 
யாவிர்‌? பாணரோ?' என எம்மைக்‌ கேட்ட 
'இரவலனே! வென்றி வேலையுடைய தலைவனைக்‌ 
காண்பதன்முன்‌ யாம்‌ நின்னினும்‌. வறியேம்‌? 
இப்பொழுது அவ்வறுமை நீங்கி எந்நாளும்‌ இத்‌ 


பரணர்‌ 59 


தன்மையேம்‌ ஆயினேம்‌. படாத்தினை மயிலுக்குக்‌: 
கொடுத்த எம்‌ இறைவன்‌, மதமிக்க யானையையும்‌. 
மனம்‌ செருக்கி குதிரையையும்‌ உடைய பேகன்‌... 
அவனது சைவண்மை மறு பிறப்பை. நோக்கி 
எவ்வளவாயினும்‌ கொடுத்தல்‌ அழகியது என்றது: 
கருதியதோ? எனின்‌, அன்று; ஆயின்‌, அது பிறரது: 
மிடியைக்‌ கருதிற்று'' என்று பாணாற்றுப்‌ படை. 
யாஃப்‌ பகர்ந்தார்‌. 


இங்கனம்‌ சென்று. புலவர்‌ சிலகாலங்‌ கழித்து. ப 
மீட்டும்‌ பேசனை நாடி வந்தார்‌; அவனது அரண்‌ : 
- மனையை. நோக்கிச்‌ சென்தார்‌; பேகனைசக்‌: 
கண்டாரில்லை; கண்ணீரும்‌ கம்பலையுமாக நின்று" 
கொண்டு இருந்த அவனது மனைவியைக்‌ 
கண்டார்‌; மனம்‌ வருந்தினார்‌; பேசன்‌ அரண்‌ 
மனையில்‌ இல்லாத்தற்ரும்‌ அவள்‌ வருந்துவகுற்கும்‌. 
உற்ற காரணத்தை உணர்ந்தார்‌; உடனே பேகன்‌ 
இருந்த இடத்தை உணர்ந்து அங்குச்‌. சென்றார்‌. ப 
அவர்‌, அவனை நோக்கி, 


“இளையோய்‌/ நீ, அருள்‌ அற்றிருத்தல்‌ 
கொடிது; மாலைக்‌ காலம்‌ வந்த அளவிலே சிறிய 
யாழை இரங்கற்‌ பண்ணாகிய 'செவ்வழி' என்னும்‌ 
பண்ணிலே நினது : வளமிக்க நாட்டையும்‌ நினது 
கொடைத்‌ திறத்தையும்‌: நினைந்து பாடிளேமாக: ்‌ 
நறுநெய்தல்‌ போன்று பொவிதந்தமையுண் ட , 
கண்களினின்றுங்‌ கலங்கி வீழ்ந்த இடைவிட்ட 
துளிகள்‌ அணிந்த மார்பை நனைப்ப 


60 - த ர்ப்ன்‌ பட்ட 


அருந்தி நின்ற வனிதை ஒருத்தியைக்‌ கண்டோம்‌; 


 “இளைமையை உடையையோ எம்முடைய கேண் 
“மையை  விரும்புளவானுக்கு?* என்று அவனை 
வணங்கக்‌ கேட்டேம்‌;. அவள்‌ காந்தள்‌ மொட்டுப்‌ 
போன்ற தன்‌ விரலாலே தன்‌. கண்ணீரைத்‌ 
துடைத்து, “நாங்கள்‌. அவனுடைய கஇிளைஞரேம்‌ 
அல்லேம்‌; விளங்கிய புகழையுடைய பேகன்‌ எம்மை 
ஓப்பான்‌. ஒருத்தியுடைய அழகைக்‌ காதலித்து 
- ஓல்லென முழங்கும்‌ தேருடனே முல்லை வேலியை 
யூடைய நல்லூரின்‌ ண்‌ எந்நாளும்‌ வருவன்‌ என்று 
பலரும்‌ சொல்லுவார்‌ என்று கூறினாள்‌'' என்று, 
அவன்‌ மனைவியின்‌ பொறுக்கலாற்றாத துயரை 
, விரிவாக எடுத்து விளம்பினார்‌. 


பரணர்‌. பின்னும்‌ . அப்பேகனை தோக்கி 
-இிமல்லிய தகைமையுடைய கரிய ம்யில்‌ குளிரால்‌ 
நடுங்கும்‌ என்று அருள்‌ சுரந்து படாம்‌ கொடுத்த ப 
புனிதனே/அழியாத நல்ல புகழினையுடைய மதம்‌ 
பட்ட ன வபய்‌ மணஞ்‌ செருக்கிய குதிரை 
யையும்‌ உடைய பேக; யாம்‌ பசித்தும்‌ வருவோம்‌ 
அல்லேம்‌; . எம்மாற்‌  பரிக்கப்படும்‌ சுற்றமும்‌ 
.உடையேம்‌ அல்லோம்‌; களாப்பழம்‌ போன்ற 
சரிய கோட்டையுடைய சிறிய. யாமை இசை: 
பபினபத்தை விரும்பி. உறைவார்‌. :அவ்விசையின்‌ 
பயத்தால்‌ தலையசைத்துக்‌ . கொண்டாடும்படி 
வாதித்து அறத்தைச்‌ செய்வாயாக அருளை விரும்பு 
- வோய்‌/!' என யாங்கள்‌ நின்னை வேண்டும்‌ பரிசில்‌ 


இதுவே! இற்றை இரவின்கண்‌ , ஏறிப்போய்க்‌ 


பரணர்‌. 61 


காண்டற்கு இன்ன தாக உறைகின்‌ றவள்‌ பொருத்‌: 
- தற்கரிய நினைவால்‌ உண்டாகிய நதோயைத்‌ தீர்ப்‌ 
பாயாக” என்ற அரிய பொருளை அமைத்து, செந்‌: 
்‌ தமிழ்ச்‌ செய்யுள்‌ ஒன்‌ நினை அவன்‌ மனம்‌ உருகப்‌: 
பாடினார்‌. 


ப பரணர்‌ போன்றே கபிலர்‌ மு.தலாய புலவார்‌ 
பெருமக்களும்‌ சென்று அவனுக்கு அறிவுறுத்தினா்‌ 
என்பது தெ தரிகிறது. புலவர்கள்‌ வேண்டியதை. 
.மறாதளிக்கும்‌ அருங்‌. குணாதிசயங்களையுடைய 
அவ்வள்ளல்‌, பரணர்‌: முதலான சான்றோர்களின்‌ 
வேண்டுகோளின்படி பரத்தையைத்‌ ' துறந்து,. 
"இல்லாளை அடைத்திருப்பான்‌ என்று நாம்‌. 
கருதுதல்‌ தவறாகாது. ன 


ே சரன்‌ செங்குட்டுவன்‌ . 


செங்குட்டுவன்‌ : என்பான்‌ சேர நாட்டை. 
ஆண்ட - இமயவரம்பன்‌ நெடுஞ்சேரலாதன்‌ 
"என்பானது மூத்த மைந்தன்‌. இவன்‌ தனது 
இளமைப்‌ பருவத்திலேயே அரசன்‌ ஆனான்‌. 
இவன்‌ சேர, அரசர்களில்‌ முதன்மை பெற்று விளங்‌ 
கயவன்‌. இவ்வேந்தன்‌ தன்‌ தாயான :நற்சோணை'. 
என்பாள்‌ கணவனோடு உடன்கட்டை. ஏறியபோது . 
அவள.-து உருவத்தைச்‌ சிலையில்‌ செய்ய விரும்பி 
னான்‌; அதன்படி கல்லைக்‌ கொண்டுவர இமயது்‌.. 
இிற்குச்‌ சென்றான்‌. அங்குள்ள அரசர்கள்‌ 
இவனைப்‌ பெருஞ்சேனையோடு எதிர்த்தனர்‌. 


62 நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


புலிக்‌ கூட்டத்தில்‌ சிங்கம்‌ . பாய்ந்ததைப்‌ போலப்‌ 
பகையரசர்‌ சேனையுட்‌ புகுந்து செங்குட்டுவன்‌ 
தனது வெற்றியை நிலை .நாட்டினன்‌. சோழ 
பாண்டிய மன்னர்கள்‌ செங்குட்டுவன்‌ மீது 
பொதநாமை கொண்டு கொங்கர்‌ செங்களம்‌ 
என்னும்‌ இடத்து இவனுடன்‌ போர்‌ புரிந்தனர்‌. 
அப்போரில்‌ செங்குட்டுவனே வெற்றி பெற்றான்‌. 


கடலை. அரணாசுக்‌. கொண்டு தன்னை 
எதரர்த்த பலரை. நம்‌. சேரர்‌ பெருமான்‌ 
கடலில்‌ தானையைச்‌ செலுத்தித்‌ தன்‌ வெற்றியைப்‌ 
புகழ்பெற நாட்டினன்‌. தனக்கும்‌ . தனது நண்ப 
னான்‌ 'அறுகை” என்னும்‌ அரசனுக்கும்‌ பகைவ 
னான: பழையன்‌! என்பானைச்‌ செங்குட்டுவன்‌ 
போரில்‌ தோற்கடித்து வெற்றி மாலை சூடினன்‌. 
“செங்குட்டுவனது அம்மானான சோழ அரசன்‌ 
. இறந்ததும்‌, அவன்‌ மகன்‌ பட்டத்தை அடைந்த 
போது, அது பொறாமல்‌ சோழ வமிச த்தவர்‌ 
ஒன்பதின்மர்‌ பெருங்கலகம்‌ விளைத்து நாட்டைக்‌ 
கலைக்க, அவர்கள்‌ அனைவரையும்‌ செங்குட்டுவன்‌. 
“தேரிவாயில்‌' என்ற இடத்தில்‌ நடந்த பெரும்‌ 
போரில்‌ தோற்கடித்துத்‌. தன்‌ மைத்துனனைப்‌ 
பட்டத்தில்‌ வைத்தனன்‌. ட்‌. 


- இங்ஙனம்‌ .: செங்குட்டுவன்‌ வெற்றி வேந்த 
னாய்‌. வாழுங்‌ காலத்தில்‌, : கோவலன்‌ மனைவி 
ப யான கண்ண, தன்‌ கணவனைக்‌ கொல்லச்‌ 
செய்த பாண்டியனைப்‌ பழிக்குப்‌ பழி வாங்கி, 


பரணர்‌ 63 


மதுரை . மாநகரை எரித்துச்‌ சேர நாட்டை 
அடைந்து, ஒரு மலைமீதேறி வானுலகம்‌ புக்கான்‌. 


இவ்வர்லாற்றைச்‌ பல்‌. உணர்ந்து 
செங்குட்டுவன்‌ - குன்‌ நா நோக்கி வந்த கண்ண 
கயைத்‌ தான்‌ வழிபடுதல்‌ இன்றியமையாதது 
சான்று எண்ணி, அவ்வம்மைக்குப்‌ படிவஞ்‌ சமைத்‌ 
குற்குரிய சிலையை இமயமலையினின்றும்‌ எடுத்து. 
வந்து, படிவஞ்‌ சமைத்துப்‌ பூசனை செய்ய விரும்பி 
னான்‌. அவன்‌ மனைவி இளங்கோவெண்மாளும்‌ 
கணவன்‌ கருத்துக்கு இசைந்தனள்‌. அரசன்‌, 
குறித்த நாளில்‌ தன்‌ படைகளுடன்‌ வடக்கு 
தோக்கிப்‌ பிரயாணமாயினன்‌; முடிவில்‌ உத்தர 
கோசலத்தை நெருங்கினான்‌. 


அந்நாட்டரசர்கள்‌ ஒன்று சேர்ந்து செங்குட்டு 
வனை. எதிர்த்தனர்‌. அவனோ, இரை தேடிச்‌ செல்‌ 
அம்‌ சீயம்‌ யானைக்‌ கூடடத்தைக்‌ கண்டு பெரு 
மூழ்வுடன்‌ பாய்ந்தாற்போலப்‌ பசை அரசர்கள்‌ 
மேற்‌ பாய்ந்து பெரும்போர்‌ இயற்றினன்‌; முடிவில்‌ 
ஏதிலர்‌ சேனையைச்‌ சின்னபின்ன மாக்கி, யாவரை 
யும்‌ கொன்று, பகையரசரான கனகன்‌, விசையன்‌ 
- என்போரைச்‌ சிறைப்படுத்தினான்‌. எஞ்சிய 
பகைவர்‌ பலவாறு வேடம்‌ புனைந்து சிதறி 
ஓடினர்‌. பின்னர்ச்‌ செங்குட்டுவன்‌ தன்‌ தானைத்‌ 
குலைவனைச்‌ இலருடன்‌ அனுப்பி, - இமயத்து . 
னின்றும்‌, சிலையைக்‌ கொண்டுவரச்‌ செய்தான்‌. 
- சிலை கொண்டுவரப்பட்டதும்‌. சேரன்‌, . தான்‌ 
சிறைப்படுத்திய கனகவிசயர்‌ முடிமீது அச்‌. 


கோ... நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


இலையை ஏற்றிக்‌ கங்கையில்‌ ட்டிக்‌ தூய்மை: 
செய்வித்தான்‌; மீளவும்‌ அவர்கள்‌ முடிமீது 
வைத்தே தன்‌ பரிவாரங்களோடு வற வவ 
ப அடைந்தான்‌. 


மன்னன்‌ வீர;பத்தினிக்கு ஆலயங்‌ கட்டுவித்து,. 
குன்‌ நாட்டில்‌ சிறைப்பட்டோரை வெளியேற்றிச்‌ 
சிறைக்‌ கூடங்களைத்‌ தரய்மை செய்வித்தான்‌? 
வஞ்சி மாநகரை எழில்‌ பெற அலங்கரிக்கச்‌ செய்‌ 
தான்‌. பத்தினிக்‌ கடவுளின்‌ -விக்கிரகத்திற்கு. 
அணிகளைப்‌ பூட்டி அலங்கரித்துப்‌ புட்பாஞ்சலி 
செய்து, திக்குத்‌ கேவதைகளைக்‌ கடைவாயிலில்‌: 
ஸ்தாபித்து, வேள்வி ஓமங்களும்‌ விழாக்களும்‌ 
. குறைவறச்‌. செய்தான்‌. யாவரும்‌ பத்தினிக்‌. 
ப கடவுளைத்‌. தொழுது நின்றனர்‌; அவ்வமயம்‌,. 
'வளைக்கைகளும்‌  மேகலாபரணமூம்‌ வயிரத்‌: 
"“தோடணிந்த செவிகளும்‌ விளங்க, மின்னற்கொடி. 
போலும்‌ உருவமொன்று விசும்பில்‌ தோன்றியது. 
அதனைக்‌ கண்ட செங்குட்டுவன்‌ முதலானோர்‌ 
அதிசயமடைந்தனர்‌, 

அவர்கட்‌ குக்‌ கண்ணகசியாகிய ௫ சிதய்வம்‌ குண்‌. 
மெய்யுவருவம்‌ காட்டி உரத்த: குரலுடன்‌ ப 

**தென்னவன்‌ தஇீதிலன்‌; தேவர்கோன்‌ தன்கோயில்‌. 

தல்விருந்‌ தாயினான்‌; நானவன்‌ தன்‌.மகள்‌; ப 

வெல்‌ வேலான்‌ குன்றில்விளையாட்டு யானகலேன்‌ 

- என்னொடுந்‌ தோழியீர்‌! எல்லீரும்‌ வம்மெல்லாம்‌”” 


கான்றது 


பரணா . ம 


_ அண்டிருந்த மகளிர்‌ யாவரும்‌ அருட்பாடல்‌ 
களால்‌ அக்கடவுளைத்‌ துஇத்தனர்‌. முடிவில்‌ . 
சேரன்‌ செங்குட்டுவன்‌ நீடூழி வாழ்க”. என்று அத்‌ 
தெய்வம்‌ அர்சனை வாழ்த்தி மறைந்தது. அரசன்‌ ப 
கண்ணகிக்‌ தெய்வத்திற்கு வேண்டிய பூசனை. 
மூதலியவற்றிற்குப்‌ பல நிலங்களை விட்டு, எராள. 
மான பொருளைக்‌ கோயிலுக்கு அளித்தான்‌... 
இங்ஙகனமாகச்‌ சேரர்‌ பெருமான்‌ தன்‌ நாடு நோக்கி 

வந்த பத்தினிக்‌ கடவுளைச்‌ சிறப்பித்தான்‌. 
இவன்‌ பொதுவாக வைதிக மதத்தினன்‌? 
ஆயினும்‌ திரிபுரமெரித்த விரிசடைப்‌ பெம்மானின்‌ 
அணுக்கத்‌ தொண்டன்‌; தன்‌ மதமே சிறந்ததென்‌ 
றும்‌ யாவரும்‌ அதனையே பின்பற்ற வேண்‌ டுமென்‌ 
றும இம்மன்னவன்‌ தன்‌ குடிகளை வற்புறுத்திலன்‌.. . 
ப இவனது ஆட்சிக்‌ காலத்தில்‌, வஞ்சி மாநகரில்‌. 
எல்லாச்‌ சமயத்தவரும்‌ . தபமிற்‌ கலந்து வாழ்ந்‌. 
தனர்‌. செந்தண்மை பூண்ட அந்தணர்களையும்‌. 
அறவோர்களையும்‌ ஆதரித்துவந்த சிறந்த வள்ளல்‌ 
என்று செங்குட்டுவனைக்‌ கூறுதல்‌. மிகையாகாது... 
வரையாது கொடுப்பதிலும்‌ செங்குட்டுவன்‌ 
நிகரற்றவன்‌.என்றே பெயா்‌ பெற்றான்‌; குமிழில்‌ 
வல்லவரான புலவர்‌ பெருமக்கள பலரை . இவன்‌ 
ஆதரித்து வந்தான்‌. * அவர்களில்‌ மிக்க சிறபபுறற.. 
வர்கள்‌ சீத்தலைச்‌ சரத்தனரர்‌, பரணர்‌ 'எனயபோர்‌. 
"ஆவர்‌... பரணர்‌. செங்குட்டுவன்‌ தந்தையாண 
தெடுஞ்சேரலா தனால்‌ ஆகரிக்கப்பட்டவா; அவ... 
ணுககுப்‌ பின்னர்ச௪ செங்குட்டுவனால்‌ . ஆதரிக்கம்‌ 
காஃபி 


ல்‌ நாற்பெரும்‌. புலவர்கள்‌ 


பட்டார்‌. அவர்‌, சேரன்‌ செய்த போர்ச்‌ செயல்‌ 
களையும்‌ பத்தினிக்கு ஆலயம்‌ 'எடுப்பித்ததையும 
அவன்‌ குணர்திசயங்களையும்‌. வைத்துப்‌ பாட 
வேண்டும்‌ என்று- விரும்பினார்‌; தான்‌ விரும்பிய 
வண்ணம்‌ சேர நாட்டை அடைந்தார்‌; அடைந்து 
டிசங்குட்டுவனைக்‌ கண்டார்‌. 
பூலவர்‌ ஐந்தாம்‌ பத்தைப்‌: பாடியது 
குனது தந்தைக்கும்‌ தனக்கும்‌ உயிர்த்‌ “தோழ 
ராயும்‌ பைந்தமிழ்ப்‌ புலவராயும்‌ விளங்கிய 
பரணரைக்‌ கண்ட செங்குட்டுவன்‌ முக மலர்ச்சி 
யோடு எதிர்‌ சென்று வரவேற்று, அவருக்கு விருந்‌ 
குளித்தான்‌ . புலவர்‌ பெரும௫ழ்ச்சி உற்றார்‌; 
- அவன்‌ அரும்‌ பெருஞ்‌'செயல்களையும்‌ குண விசே 
ட்ங்களையும்‌ கூறிப்‌ .புகழ்ந்தார்‌. அரசன்‌ மன 
- மஇழ்ந்தான்‌. பின்னர்ப்‌ பரணர்‌ அவனைப்‌ பற்றிப்‌ . 
_ பத்துப்‌ பாடல்களைப்‌ பாடினார்‌. அப்‌ பத்துப்‌ 
பாடல்களும்‌ பதிற்றுப்பத்து என்னும்‌ சங்க நூலில்‌ 
்‌. உள்ளன. அவற்றில்‌... ' செங்குட்டுவன்‌. வீரச்‌ 
செயல்கள்‌, குணாதிசயங்கள்‌ முதலியன கூறப்பட்‌ 
. டுள்ளன. அவற்றில்‌ பெரும்பாலான 'செங்குட்டு 
வன்‌ என்ற தலையங்கத்தின்கீழ்‌ முன்னமே வந்‌. 
. துள்ளன. எஞ்சியவற்றில்‌. சிறப்பாக உள்ளன 
_ வற்றை ஈண்டுக்‌ குறிப்போம்‌: ன்‌ 
“செங்குட்டுவன்‌ பழையன்‌ என்பானோடு 
திகழ்த்திய பெரும்‌ 'போரில்‌,. அவனது காவல்‌ மற 
மாகிய வேம்பினைத்‌ துண்டம்‌ துண்டமாகத்‌ தறிப்‌ 


யறரணாரா்‌. 67 
பித்து, அப்பழையன்‌ . யாரனைகளையே. ட. கடாக்‌ 
களாகப்‌ பூட்டி, அவன்‌ ம்களிரது கூந்தலை 
அறுத்துத்‌ திரித்து அதனையே கயிறாகவுங்‌. 
கொண்டு வண்டியில்‌ இழுப்பித்தனன்‌. ர்க 
தெரிகிறது. 0 

போரில்‌ "வெற்றிபெற்ற. ர்க்க குத்‌ செங்‌ 
குட்டுவன்‌, தான்‌ கைக்கொண்ட பகையரசனின்‌.. 
பொருள்களை : வழங்குவது... வழக்கம்‌ என்று 
பரணர்‌ கூறியுள்ளார்‌; இங்ஙனமே, அவன்‌ .அப்‌. 
பொருள்களைப்‌ போர்க்களம்‌ பாடும்‌ புலவர்க்கும்‌ 
மற்ற இரவலர்க்கும்‌ வேண்டியவற்றை வேண்டிய 
வாறே அளித்தனன்‌ என்று பாடியுள்ளார்‌. 


ம செங்குட்டுவன்‌ முன்னோர்‌ "எழுமுடி” என்று 
அப்ல பெற்ற மாலை ஒன்று. உடையரரயிருந்‌ 
குனர்‌." சேரர்‌, அரசர்‌ எழுவரை வென்று, அவ்‌ 
வெற்றிக்கு அறிகுறியாக அவரது ஏழு முடியாலும்‌ 
“செய்யப்பட்ட மாலையை அணிந்து வந்தனர்‌. 
ஆதலின்‌ அம்மாலை அப்பெயர்‌ ' பெற்றது. 
அதுனைச்‌ : செங்குட்டுவனும்‌ அணிந்திருந்தான்‌ 
என்று பரணர்‌. பகர்ந்துள்ளார்‌.. ப ்‌ 
செங்குட்டுவனின்‌ . இயுற்கைக்‌. தண்பள்‌ பல: 
வற்றுள்ளும்‌ அவனது. - வீரத்தன்மையே குலை. 
சிறந்து விளங்கி இருத்ததென்பது, இளங்கோவடி. 
களும்‌ பரணரும்‌ - அக்குணத்தையே பாராட்டிப்‌. 
- புகழ்தலால்‌ அறியக்‌ & கிடக்கின்‌ றது. பரணர்‌ செங்‌ 
- குப்டுவனுக்குப்‌ பிற வேட்கைகளை விடப்‌ போர்‌ 
ப வேட்கையே மிக்கிருந்ததென்று புகழ்ந்துள்ளார்‌... 


68. ம நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


சேரமன்னவன்‌ இமயமலையையும்‌ குமரியா ற்‌. 
றையும்‌ வடக்கு, தெற்கு எல்லைகளாகக்‌. கொண்ட 
நாடுகள்‌ பலவற்றையும்‌, அவ.ற்றை: ஆண்ட. அரசர்‌ 
களோடு பொருது அழித்தான்‌ என்று புகன்றுள்‌ 
ளார்‌. பரணர்‌ செங்குட்டுவனின்‌ கொடையையும்‌,. 
அக்கொடைககு வருவாயாகிய பசைவரைக்‌ கோற: 
வயல்‌ உடன்‌ கூறிப்‌ ம 


இங்கனம்‌ பத்துப்‌ பாக்களால்‌ தன்னைப்‌ பாடி. 
மகிழ்வித்த பரணரைச்‌ செங்குட்டுவன்‌ புகழ்ந்து... 
அவருக்குப்‌ பரிசாக உம்பற்‌ காட்டு வாரியத்தைக்‌ 
கொடுத்து, தன்‌ மகனும்‌ இளவரசனுமான 
குட்டுவஞ்‌ சேரல்‌ என்பானுக்குக்‌. கல்வி. கற்பிக்கு. 
மாறு அவரிடமே அவனை அடைக்கலமாக விட்ட 
னன்‌. பரணர்‌ பெரிதும்‌ ' மகிழ்ந்து, .அரசனுடனே. 
அரண்‌ மனையில்‌ இருந்து கொண்டு, 'குட்டுவஞ்‌. 
சேரலுக்குத்‌ தமிழ்க்‌ கல்வியினைக்‌ குறைவறப்‌ 
போதித்து வந்தார்‌; இடையிடையே தமது. இனிய: 
பாக்களால்‌ செங்குட்டுவனைக்‌ .. . களிப்பித்து. 
வந்தா... 


இவ்வாறு பெருந்தமிழ்ச்‌ செல்வராய்‌ விளங்‌: 
மேம்பட்ட புகழோடு வாழ்ந்து, அரசர்கள்‌ மதிக்கத்‌. 
"தக்க அறிவும்‌ ஆற்றலும்‌ அமையப்பெற்று, தமிழ 
கத்துக்கே சிரோமணியாயிருந்த பரணர்‌, முடிவில்‌, 
நாமகள்‌ வருந்த மண்ணகம்‌ நீத்து விண்ணகம்‌ 
புக்கனர்‌. 


பரணர்‌ டட ட... ப 69 
ன புலவர்‌ பாடிய பரக்கள்‌. _ 


. பரணர்‌. பாடிமனவாக நற்றினை தனிய 
சங்க நூல்களில்‌ சுமார்‌ எண்பது பாடல்கள்‌ வரை 
அபில்‌ கிடைத்துள்ளன. இவர்‌ பாடிய பாடல்கள்‌ 
ஒவ்வொன்றினும்‌ தம்‌ காலத்தவரைப்‌ புகழாமலும்‌ 
கும்‌ காலத்து நிகழ்ச்சிகளில்‌ ஒன்றைப்‌ புகுத்தா 
மலும்‌ பர்டுவதில்லை என்பது இவர்‌ பாடல்களை 
நன்கு ஆராய்வோருக்குத்‌. தெள்ளிதின்‌ விளங்கும்‌. 


இவர்‌ கொடை வள்ளல்களில்‌ ஒருவனான 
*வல்வில்‌ ஓரி'யைப்‌ புகழ்ந்து கூறியுள்ளார்‌ : “ஓரி 
என்பவன்‌ வலிய வில்லை உடையவன்‌! அவனது 
காட்டில்‌ உள்ள குமிழ மரத்தின்‌ . வளைந்த. 
ட மூக்கினையுடைய முற்றிய கனிகள்‌ கீழே உதிர்ந்து, 
கடக்கும்‌. அவை இள்மானுக்கு ர. 
உணவாக நிற்கும்‌.” 


புலவர்‌, கொல்லிமலையில்‌ அமைந்த கொல்லிப்‌ 
பமவையின்‌ தோற்றமும்‌ அதன்‌ இயல்பும்‌ ஆங்காங்கு 
உவமை முகத்தாற்‌ கூறியுள்ளார்‌: (6கொல்லிமலைச்‌ 
சாரல்‌ தெய்வத்தாற்‌ பாதுகாக்கப்பட்டு வருகின்‌ ற 
. தீது தீர்ந்த நெடிய கொடு முடியையும்‌ அழகிய 
வெள்ளிய அருவியையும்‌ உடையது. அச்சர்ரலில்‌ 
காற்று மோதி அப்பினும்‌, வலிய மழை விரைந்து 
வீசினும்‌, சனங்‌ கொண்டு இடிமுழங்கி மோதினும்‌, 
. இவையே அன்றி. வேறு .பல அவறுபாடுகள்‌ 
தோன்றினும்‌, பெரிய இவ்வுலகமே சினங்கொண்டு. 
எ னம்‌ தன்‌: அழகிய நல்ல வட 


70 ட்ஷ் 2 3 நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


- இயல்பினையுடைய ... பரவை - போல--இளமகன்‌ 
என்னெஞ்சினின்றும்‌ நீங்காள்‌' எனத்‌ தலைவன்‌ 
குலைவியைப்‌ பற்றிக்‌ கூறுமுகத்தால்‌ கொல்லிம்‌ 
_ பரவையை உவமித்தார்‌.. 


ப "புலவர்‌, வன்க முன்பிருந்த நன்னன்‌” 
என்னும்‌ சிற்றரசனது கொடை முதலியனவும்‌, 
அவன்‌ கொடுஞ்செயல்களும்‌, அவனோடு சேரமான்‌ 
ப போர்செய்ததும்‌, சேரன்‌ சேனாபதி ஆய்‌எயினனை 
. தன்னன்‌ சேனாபதி “மினிலி' என்பான்‌ கொன்ற 
_ தும்‌ பிறவும்‌, நன்னனது. பாழியில்‌ பொருள்‌ சேமித்‌. 

துக்‌ காவலோம்பியதும்‌ விரித்துக்‌ கூறியுள்ளார்‌. 


ர “பிண்டன்‌'” ப முதலிய்‌ பகையரசர்‌ ! அழகு. 
பொருந்திய பிரிந்த பிடரிமயிரையும்‌ விரைந்த. 
செலவினையும்‌ உடைய நல்லகுதிரைப்‌ படைகளை 
அ-டையவர்கள்‌. அவர்களை வேற்படையை உடைய 
நன்னன்‌; போரிலே தோற்றோடச்‌ செய்தான்‌. . 


ட - அவ்வரசர்களின்‌ உரிமை ' மகளிரைப்‌ பற்றி 
வத்து அவர்‌ தலையை அழித்து, அக்கூந்தலைக்‌ 
.கயிறாகத்‌ : திரித்து, அக்சுயிற்றினாலே அப்பகை. 
வரின்‌. சேனையைப்‌ பிணித்தனன்‌.” . என்று 
கூறுவதன்‌ '( மூலம்‌ நன்னனின்‌. கொடுஞ்‌ செயலைப்‌ 
பரணர்‌ படம்‌ தீட்டிக்‌ காட்டுகின்றார்‌; இங்ஙனமே 
ஒவ்வொரு பாட்டிலும்‌ பிற செய்திகளைக்‌ 
- குறித்துச்‌. செல்கின்றார்‌. - பரணர்‌ வெளியன்‌ 
.தித்தனது. கானலம்‌ பெருந்துறையும்‌, பிண்டன்‌ 
தோல்வியும்‌, 'தள்ளியின்‌ சோலைச்‌ சிறப்பும்‌, ஆய்‌- 


பரணர்‌ . 71 


கானகத்துச்‌ சிறப்புங்‌ கூறியுள்ளார்‌: அதிகன்‌ 
என்னும்‌ . சிற்றரசனின்‌ (வேங்கை மலை'யைப்‌ 
புகழ்ந்து பாடியுள்ளார்‌. இவர்‌, சோழன்‌-கரிகாந்‌ 
பெருவளத்தான்‌ மகள்‌ *ஆதிமந்தி' என்பாள்‌ தன்‌ 
காதலனை : இழந்து புலம்பிய ரை விரித்தும்‌ 
சுருக்கியும்‌ உவமமாக்கியும்‌ பல - இடங்களில்‌ 
கூறியுள்ளார்‌; அதிகமான்‌ நெடுமானஞ்ச இருக்‌. 
கோவலூரை வென்றதனைப்‌ பாராட்டிக்‌ கூறி 
யுள்ளார்‌. இவர்‌, இங்ஙனமே பலரையும்‌ புகழ்ந்து, 
அரிய சொற்பொருள்‌ நயங்களை வைத்து அழகுறப்‌ 
பாடிப்‌ போந்தார்‌. 


இத்துணை அரசர்கள்‌, சிற்றரசர்கள்‌ . முதலி, 
யோர்‌ பெயர்கள்‌ இவருடைய பாடல்களில்‌ இடம்‌ . 
பெற்றுள்ளமையால்‌ இவர்‌, அவர்களை நேரிற்‌ 
கண்டும்‌, கேள்வியுற்றும்‌ அறிந்தவர்‌ என்பது தெரி: 
கிறது. பல தலங்களைட்‌ பற்றிக்‌ கூறுவதில்‌ இருந்து; ' 
இயற்கைப்‌ பேரழூல்‌ ஈடுபட்ட பெரியார்‌ இவர்‌ 
என்பது அறியக்‌ கிடக்கிறது. நீங்கள்‌ புறநானூறு 
முதலிய சங்க. நூல்களை. வாசித்துப்‌ பரணார்‌ 
போன்ற. பண்டைப்‌ . புலவர்‌ பெருமக்களின்‌ 
வரலாறுகளையும்‌, நம்‌ தமிழ்நாட்டு அக்காலத்திய 
நிலைமை, நாகரிகம்‌ இன்ன பிறவற்றையும்‌ அறிதல்‌ 
வேண்டும்‌. தமிழராகிய நாம்‌ நமது வரலாற்றை: 
அன்றோ முன்னர்‌ அறிதல்‌ வேண்டும்‌. . 


நக்கீரர்‌ 


சிறப்பும்‌ வளரபபம்‌ 


ற்கு பாண்டிய நாடென்பது மதுரை, இராமதாத 
புரம்‌, திரு ததல்வேலி மாவட்டங்களும்‌ கீழ்க்கரைப்‌ 
பிரதேசமும்‌ ே சேர்ந்த நிலப்பரப்பா கும்‌. அகதுனைப்‌. 
படைப்புக்‌ காலத்‌ தொட்டே மேம்பட்டு வந்த பழங்‌ 
குடியினரான “பாண்டியர்‌: என்னும்‌ அரசர்கள்‌ 

ஆண்டு வந்தார்கள்‌. பாண்டிய நாட்டில்‌ இறப்‌ 
வுற்ற மலை. “பொதியம்‌” சிறப்புற்ற நதி வையை, 
தலைநகர்‌ மதுரை. அந்தகார பீடுமிக்க மாடங்களை 
வமுயைய - பழம்பதியாகும்‌. தமிழ்‌ மொழியைப்‌ 
பரப்புவான்‌'. வேண்டி ஆலவாய்ப்‌ பெம்மானும்‌ 
செவ்வேளும்‌ உட்பட மாபெரும்‌ புலவர்கள்‌ சங்க 
மிருந்து கட ம செய்தது ர டத்‌ 


வற்றாது வளம்‌ பெற்ற வையைப்‌ பேராற்றின்‌. 
அரையில்‌ இன்றும்‌ தன்‌ பண்டைப்‌ பெருமை குறை 
யாது சிறப்புற. 'விளங்கும்‌. அம்மா தகரில்‌, கடைச்‌: 
சங்கமிருநீ த்த காலத்தில்‌: பைந்‌ தக வல்லர்‌ ஒருவர்‌ 


தக்ரேோர்‌ 72 


இருந்தார்‌. அவர்‌ ஆசிரியா்‌ என்ற . முறையில்‌ 

பலருக்குக்‌ கல்வி போதித்தமையின்‌ கணக்காயர்‌ 
ஏன வழங்கப்‌ பெற்றார்‌. அவர்‌ செய்த நற்றவமே 
உருவெடுத்தாற்‌ . போன்றும்‌. தமிழ்த்தாயின்‌ 
(எசல்வக்‌ குழந்தை என எக்காலத்தவரும்‌ (புகழத்‌ 
தக்கவாறும்‌, தமக்கு ஒப்பாரும்‌ மிக்காரும்‌ இல்லை 
எனப்பெயர்‌ பெற்று ஒல்காப்புலமையோடு வாழப்‌ 
பிறந்தவர்‌ என யாவரும்‌ புகழ்ந்து கூறத்தக்க 
வாறும்‌, குமாரர்‌ ஒருவர்‌ அவருக்குப்‌ பிறந்தார்‌. 
கீரன்‌ என்பது அவரது இயற்பெயர்‌. அவர்‌ பெரும்‌ 
புலவராய்த்‌ இகழ்ந்த காலத்து அறிஞர்‌ பலர்‌, 
அிறப்புப்‌ பொருளை உணர்த்தும்‌ இடைச்சொல்‌ 
லாகிய ந. என்பதனையும்‌ 'ஆர்‌' விகுதியையும்‌ . 
அவரது பெயரோடு சேர்த்து “நக்கீரணார்‌' என. 
. அழைப்பாராயினர்‌. 


அவர்‌, தக்க வயதடைந்து தமிழ்ப்‌ பூலமை 
குறைவறப்‌ ே பெற்றவுட்ன்‌ மதுரையில்‌ நடந்துவந்த 
கடைச்‌ சங்கத்துப்‌ புலவருல்‌ ஒருவராகச்‌ சேர்ந்‌ 
தார்‌. பின்னர்‌, நாள்‌ செல்ல, செல்ல அவரது 
பேராற்றலைக்‌ கண்டு வியந்த புலவர்கள்‌ அவரைத்‌ 
தங்கள்‌. நலைமைப்‌ புலவராக. ஏற்றுப்‌ போற்றி. 
னார்கள்‌, நக்கரருடன்‌ நாற்தொன்பது புலவர்கள்‌ 
கடைச்‌. சங்கத்தில்‌. இருந்து தமிழராய்ந்தனர்‌.. 
- என்பர்‌. டபக்‌ டன்‌ நடவட அம ன்டம ப 
_ ப ற்றும்‌ மாந்தர்‌ ஆணையிற் ச 

தக்‌ தாமே மந்தியம்‌ என்ப... 


ப டட தொல்கரப்பியம்‌- 


7கீ நா ற்பெரும்‌ புலவார்கள்‌. 


நக்கீரரும்‌. "குய்‌ கொண்டானும்‌. 


"நக்ரா்‌ மதுரையில்‌ வாழுதாளில்‌ கொண்டால்‌" 
என்ற ௦ பெயருடைய குயவன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. 
அவன்‌ ஆரிய . மொழியில்‌ பெரும்‌ : புலமை. 
8 எய்தினவன்‌; மிக்க செருக்குற்றவன்‌; தன்னே 
ரில்லாத்‌ தலைவன்‌ என்று தன்னை நினைத்துக்‌. 
கொண்டவன்‌. அவன்‌ எப்போ தும்‌ தமிழ்‌. 
மொழியினை இழித்துக்‌ கூறுவதிலேயே கண்ணுங்‌ 
கருத்துமாய்‌. இருந்தான்‌. அவன்‌ வன்மை. 
யூற்றவன்‌ . என்று எண்ணிய மக்கள்‌ பலர்‌ அவன்‌ 
அகந்தையை அடக்க வன்மையறு இருந்தனர்‌... 


அவன்‌ ஒரு நாள்‌ 'பட்டி மண்டபம்‌ ஏறி, “வட 
மொழி மிக்க.சிறப்புடை யது; . தமிழ்‌ அத்துணை ச்‌. 
சிறப்புடையதன்று”” என்று தமிழை இழித்துக்‌ 
கூறினன்‌. . அப்போது . அவ்வழியே : சென்ற. 
நக்கீரனார்‌, “வடமொழியே தமிழைச்‌ சிறப்புடைய 
'மொழியென ஒப்புக்‌ கொள்ளுகன்றது; தமிழை: 
இகழ்ந்துரைத்த நின்னை வடமொழியாலே இறக்கு. 
மாறு கூறுகிறேன்‌; அது தின்னை இறக்கச்‌ செய்யா 
தாயின்‌, தமிழ்‌. இழிந்ததே என்று : கொள்கை'* 
என்று கூறி, 
“மூரணில்‌' பொதியின்‌ ட்ப வாழி! 
பரண கபிலரும்‌ வாழி!--அரணிலா அட்டம்‌ 
்‌ தத்த வேட்கையான்‌ வேட்கோக்‌ 
ஜட -குயக்கொண்டான்‌. 
ஆனந்தஞ்‌ சேர்க்கவா கர”. 


ஏன்‌ று. பாடினார்‌. 


தது 


76. "நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


பகுதியை நன்மாறன்‌ என்பவன்‌ £ ஆண்டு வந்தான்‌. 
அவன்‌ “இலவந்திகைப்‌ பள்ளி'யில்‌ துஞ்சியமையின்‌ 
பிற்காலத்தே 'இலவந்திகைப்‌ பள்ளித்‌ துஞ்சிய 
தன்மாறன்‌' என வழங்கப்‌ பெற்றான்‌. 


அம்‌ மன்னன்‌ அக்காலத்திருந்த முடியுடை. 
மூவேந்தரினும்‌ சிறப்புற்று விளங்கினான்‌; .தமி. 
முக்குத்‌ தாய்‌ போன்றவன்‌; அரசற்குரிய உத்தம 
இலக்கணங்களைப்‌ பெற்றவன்‌; செங்கோலன்‌; 
குண்ணளியன்‌. அவனது அரண்மனை இரவலர்க்‌ 


குத்‌ தாய்‌ றி கத இருந்தது. 


- பாண்டியன்‌ வருவார்க்கும்‌ ரன்ன 
'வரையின்றிக்‌ கொடுத்துவந்தமை, தமிழ்‌ தாடெங்‌ 
கும்‌ பரவியது. பல பெரும்‌ புலவர்கள்‌ அவனைப்‌ 
பாடிப்‌ பரிசில்‌ பெற்று ஏகினர்‌. அவனிடம்‌ சென்ற 
புலவர்கள்‌ அவன்‌ நற்குணங்களை வியத்து 
பாடினர்‌. இவ்வாறு சென்று பாண்டியன்‌ நட்பைப்‌ 
பெற்ற புலவர்கள்‌.'மதுரை-மருதன்‌ இளநாகனார்‌, 
காவிரிப்பூம்‌ . பட்டினத்துக்‌ காரிக்கண்ணனார்‌, 
'வடம வண்ணக்கன்‌ பெரிய சாத்தனார்‌' என்போர்‌ 
ஆவார்‌. - 


நன்மாறனைச்‌ சென்று காண நக்கீரர்‌ 
விருப்பங்‌ கொண்டார்‌; விரும்பிய விதமே. கண்‌ 
டார்‌. அவர்‌ அருமை பெருமைகளை நன்குணர்ந்த 
பாண்டியன்‌, அவரை வரவேற்று நல்‌. விருந்து 
அளித்தான்‌. . புலவர்‌ “பெரிதும்‌ மனமகிழந்தார்‌. 


நக்கீரர்‌. ரர 


அவர்‌ தமது பயலும்‌ தோன்ற அரசனைப்‌ புக 
பவராய்‌, 


ல்‌ 'சிவபிரான்‌, ம்க்‌ த ட்டறய் க உயர்த்‌. 
இயவன்‌; அழல்போலும்‌ விளங்கிய சடையினை 
உடையவன்‌. நீல மணி போலும்‌ திருமிடற்றை.. 
ரக பலராமன்‌, கடற்‌ கண்ணே வளரும்‌ 
சங்கை : ஓக்கும்‌ 'திருநிறத்தை உடையவன்‌... 
கொலையை விரும்பும்‌. கலப்பையை ஆயுதமாகக்‌. 
கொண்டவன்‌; பனைக்‌ கொடியை . உடையவன்‌, . 
திருமால்‌, கழுவப்பட்ட அழகிய நீலமணி போலும்‌ 
திருமேனி உடையான்‌; வானுற ஓங்கிய கருடக்‌. 
'கொடியை உடையவன்‌; வென்‌ றியை விரும்பு: 
வோன்‌ செவ்வேள்‌, நீலமணி போலும்‌ நிறத்தை. 
யுடைய. மயிற்‌ கொடியை எடுத்தவன்‌: மாறாத. 
வெற்றியை உடைய அம்மயிலாகிய சகளர்தியை : 
உடையவன்‌. இதுவரை கூறப்பட்ட நால்வரும்‌ 
உலகத்தைப்‌ பாதுகாப்பவர்‌; முடிவுக்காலத்தைச்‌' 
செய்யும்‌ வலியினையும்‌ தோல்வியில்லாக நல்ல- 
_புகழினையும்‌ உடையவர்‌. இவர்களுள்‌, நீ விலக்கு . 
குற்கரிய வெகுட்சியாற்‌ சிவபிரானை _ ஒப்பை: 
'வலியாற்‌ பலராமனை ஒப்பை; புகழாற்‌ பகைவ 
ரைக்‌ கொல்லும்‌ மாயோனை. ஓப்பை; கருதியது 
முடித்தலான்‌ முருகனை ஒப்டை; இவ்வாறு. அவ்‌ - 
வவரை ஒஓத்தலான்‌, நினக்கு . ர ட்‌ 
அரியனவும்‌ உளவோ? ப 


ஆதலால்‌, இரப்போர்க்குப்‌ வெத அணி: 
சுலங்களைப்‌ பெரிதும்‌ வழங்கி, யவனர்‌ நல்ல: 


79. நா ற்பெரும்‌. புலவர்கள்‌ 


ள்‌ குப்புயிற்‌ ௦ கொண்டு வரப்பட்ட குளிர்ந்த நறுநாற்‌ 
றத்தை உடைய தேறலைப்‌ பொன்னாற்‌ செய்யப்‌ 
. பட்ட புனைந்து கலத்தின்‌ கண்ணே ஏந்தி, 
நாடோறும்‌ ஒள்ளிய வளையையுடைய மகளிர்‌' 

அளட்ட, மகிழ்ச்சி மிக்கு. இனிதாக நடப்பாயாக. 
வென்றியால்‌ உயர்ந்த வளையுடைய மாற! அழூய 
இடத்தையுடைய வானத்தின்‌கண்ணே நிறைந்த. 
இருளைப்‌ : போக்கும்‌ வெய்ய கதிரையுடைய: 
- ஞாயிற்றை ஒப்பவும்‌ மேலைத்‌ இக்கில்‌ தோன்றும்‌ 
குளிர்ந்த கதிரையுடைய பிறையைப்‌ . போலவும்‌' 
இவ்வுலகத்தோடு. கூடநின்று நிலை பபெறுவாயாக.'” 


... என்று. பொருள்‌ படத்தக்க அரும்பா ஒன்‌. 
நினைத்‌ "திறம்படப்‌ பாடி வியந்தார்‌;. பின்னர்‌. 
அவர்‌, -தெளிந்த நீராற்‌ சூழப்பட்ட உலக முழு: 
வதையும்‌ பிற வேந்தர்க்குப்‌ பொதுவாதலின்றித்‌' 
தமக்கே உரித்தாக. ஆண்டு வெண்கொற்றக்‌ குடை... 
யால்‌ நிழற்‌ செய்த ஒரு. தன்மையை உடை 
“யோர்க்கும்‌, இடையாம்த்தும்‌ நண்பகலும்‌ துயிலா 
ணரய்‌ த்‌ செலவையுடை ய விலங்குகளைப்‌ 
_ படுக்கக்‌. ரூதி-ச்‌ செல்லும்‌ கல்வியில்லா த 
றல்‌ உண்ணப்படும்‌ பொருள்‌. நாழி; 
உடுக்கப்படுப்வை இரண்டே; பிற எல்லாம்‌ ஒக்கு 
மாகுலால்‌ செல்வத்தாற்‌ பெறும்‌. பயனாவது. 
கொடுத்தல்‌; செல்வத்தை யாமே. நுகர்வேம்‌” 
ன்று கருதின்‌, தவறுவன பல”. ஏன்ற பொருளை 
அமைத்துச்‌ சிறந்த பாடலைப்‌ பாடினர்‌. 


நக்கீரர்‌. 7.9. 


இவ்வாறு நக்கீரர்‌ திறம்படப்‌ பாடிய பாக்கள்‌ 
, வரண்டியனை மூழச்‌ செய்தன; அவன்‌. நக்கீரரின்‌ 
தலைமைப்‌ பெருக்கையும்‌ பரந்த சிந்தையையும்‌ 
விரிந்த நோக்கத்தையும்‌ நன்குணர்ந்தான்‌;. ௮௪. 
்‌ மலர முகமலர்ந்தான்‌; தன்னோடு நக்கரரைஉடன்‌ 
உண்ணச்‌ செய்து, அவர்‌ மனம்‌ ம௫முமாறு பரிசில்‌. . 
பல நல்கினான்‌. புலவர்‌ . அரசனது துளராக்‌ 
கொடைத்‌ திறத்தை . வியந்து . கொண்டாடி 
அவணைப்‌. பலவாறு வாழ்த்தி : விடைபெற்றுச்‌ 
சென்றார்‌. என்னே நக்கீரர்‌ பெற்ற பெருமை! 


கள்வியஹக்கு உரை கண்டமை 


மதுரையிற்‌ "கோவலன்‌ 'கொலையுண்டதும்‌, 
பாண்டியன்‌ நெடுங்செழியன்‌. இறந்ததும்‌, மதுரை . 
எரியுண்டதும்‌ ஆய: இத்நிகழ்ச்சிகட்குப்‌ பின்னர்‌... 
இளஞ்செழியன்‌ பட்டம்‌ எய்தினன்‌... அக்காலத்து 
வானமும்‌ :. பொய்த்து வற்கடமும்‌ மிக்கது, 
- அதுனால்‌, குமிழ்ச்‌ சங்கம்‌ நடைபெறவில்லை. 
அரசன்‌ புலவார்களைக்‌ கூவியழைத்து, 'வாருங்கள்‌; 
நமது நாட்டில்‌ . பஞ்சம்‌ அதிகரித்ததால்‌, யான்‌. 
உங்களைக்‌ காப்பாற்ற இயலாத. , நிலையில்‌. 
உள்ளேன்‌. நாடுவற்கடத்தாற்‌ பெரிதும்‌ அல்லலுறு 
கின்‌ றது. ஆதலின்‌ உங்களுக்குப்‌ பிரியமான . இடங்‌ 
களுக்குச்‌. சென்று பஞ்சமம்‌. தம்‌, பின்னர்‌ 

. நாட்டைக" என்றான்‌. த ட்‌ 


புலவர்கள்‌ - அதந்சைந்து வ்‌ த 
யுக்கனர்‌....' நாட்கள்‌ கழிந்தன; . மாதங்கள்‌. 


80 நாற்பெரும்‌ புலவர்கள்‌: 


மறைந்தன; ஆண்டுகள்‌ சென்றன. பின்பு நாடு 
மலிய மழை பெய்தது; வளஞ்சிறந்தது; வற்கடமும்‌. 
தொலைந்தது. அப்போது அரசன்‌ “நூல்‌ வல்லா: 
ரைக்‌: கொணர்க” என இ ஏவலரை எப்பக்கமும்‌: 
ஏவினன்‌. அவர்கள்‌ எண்டிசைகளிலும்‌ சுற்றித்‌ 
இரிந்து, “அரசே! எழுத்ததிகார்மும்‌ சொல்லதிகார 
மும்‌ . யாப்பதிகாரமும்‌ : வல்லாரைத்‌ தேடிக்‌. 
கொணர்ந்தோம்‌. ஆயின்‌, பொருளதிகாரம்‌ 
வல்லாரைக்‌ காண்கிலேம்‌”” என்று கூறினர்‌. 
்‌ - ஏவலர்‌ கூற்றைக்‌ கேட்ட காவலன்‌ .பெரிதும்‌ 
மனங்‌ சுவன்று “என்னை! எழுத்தும்‌, சொல்லும்‌,. 
யாப்பும்‌ ஆராய்வது பொருள திகாரத்தின்‌ 
. பொருட்டன்றே! பொருளதிகாரம்‌. பெறவில்லை 
யாயின்‌ இவை:பெற்றும்‌ பயனில்லையே! என்‌ செஸ்‌ 
வோம்‌!” என்று கூறி ஏங்கி நில்‌ றான்‌. 
அரசன்‌ . கவல்வதை உணர்ந்த அவிர்சடை 
அண்ணல்‌, “என்ன! அரசன்‌ பொருளதிகாரம்‌ பெறா 
வில்லை எனக்‌ கவல்கின்றான்‌! பாவம்‌ அவனது 
மனக்குறையை யாம்‌ தீர்ப்போம்‌” என்று தமக்குள்‌ 
"கூறிக்கொண்டு, அறுபது சூத்திரங்களை ச்‌ செய்து 
மூன்று செப்பேடுகளில்‌ - எழுதிப்‌ பீடத்தின்‌ 
 தீழிட்டான்‌. ப 
வழக்கம்‌ போலக்‌ கோயிலைச்‌ சுத்தம்செய்பவன்‌. 
அவண்‌ போந்து கோயிலைத்‌ துடைத்துச்‌ சுத்தி 
செய்தான்‌. பின்னர்‌, என்றும்‌ பீடத்தின்‌ . 8ம்‌: 
- அலகிட்டறியாதவன்‌, - தெய்வத்‌ - திருவருளால்‌: 
அன்று: பிடத்தின்‌ கீழ்‌ தம்ப வைபல்‌ இடவே, அதன்‌ 


தக்கரர்‌ ட டட சம்‌ 


கீழிருந்த மூன்று செப்பேடுகள்‌ க றலிப்‌ க ர்டனனை்‌ 
அவன்‌ அவற்றைப்‌ பார்க்க, அவை பொருளது 
காரச்‌ சூத்திரங்களையுடையனவாகக்‌ கண்டான்‌; 
களி பேருவகை கொண்டான்‌. 


அரசன்‌ பொருள திகாரம்‌ கிடைக்கவில்லை ' 
எனறு கவல்வதை உணர்ந்து கண்ணுதலான்‌ 
செய்த திருவிளையாடல்‌ போலும்‌ இது! என்னே 
எம்பெருமான்‌ தடங்கருணைத்‌ திறம்‌ இருத்த 
வாறு!" என்று வியந்து, அரண்மனை வாயிலை 
அடைந்தான்‌. ப 

அடைந்தவன்‌ அரண்மனைக்‌ காவலரிடம்‌ 
- தூரன்‌ வந்த செய்தியை அறிவித்தான்‌; அவர்களும்‌ 
அரசனிடம்‌ அந்தணன்‌ செய்தியைத்‌ தெரிவித்த 
னர்‌... அரசன்‌ அந்தணாளனை அருகழைக்க, 
அவனும்‌. மன்னனையடைந்து. செப்பேடுகளைக்‌ 
காட்டினான்‌. அரையன்‌ மனமகிழ்ந்து, சொக்‌ 
சேசன்‌ நமது மனக்குறையை மாற்றச்‌ செய்த 
.. சூத்திரங்கள்‌ இவை. என்னே எம்பெருமானின்‌. 
குருணை!” என” வியந்து, . பெருமான்‌ கோயில்‌: 
கொண்ட திக்கை நோக்கித்‌ தெண்டனிட்டான்‌. 
பின்னர்‌, அரசர்‌ பெருமான்‌ சங்கப்‌ புலவர்களைக்‌ 
அவியழைத்து, “எம்‌ கருணைக்‌ கடல்‌ அருளிய இப்‌. 


பொருளதிகாரத்தினைச்‌ சங்கத்திருந்து ஆராய்ந்து. 
டட காண்மின்‌” என்றான்‌:. ப 


புலவர்கள்‌ செப்பேடுகளுடன்‌ சங்கத்தை 
அடைந்து, கஸ்‌ மாப்‌ பலகையேறி ஆராய்ந்தனர்‌... 
டட 


82. நா ற்பெரும்‌. புலவர்கள்‌ 


ஒவ்வொரு புலவர்‌ ஒவ்வாரு விதம்‌ சூத்திரங்‌ 
_ கம்குப்‌ பொருள்‌. உரைத்தனர்‌. அவர்கள்‌ தாம்‌ 
"கூறிய. உரையே. இிறந்ததென்று கூத்தாடினர்‌. . 
எனவே உண்மையான பொருள்‌ இதுதானென . 
ஒருவராலும்‌ . உறுதியர்கக்‌ கூற முடியவில்லை. 
இங்ஙனம்‌ பல நாட்கள்‌ கழிய, புலவர்கள்‌ ஒன்று 
கூடி. “நீரம்‌ எத்துணை ஆராயினும்‌ உண்மைப்‌ 
பொருள்‌ விளங்கியவாறில்லை. தாம்‌ நதமதரசனிடம்‌ 
'சென்று, நமக்கோர்‌ காரணிகளைத்‌ தரல்‌ "வேண்டு 
மென்று. கேட்டு, அவனைப்‌ பெற்று, அவனால்‌ 
. இதற்கு உண்மை உரையைக்‌ காண்போம்‌'' என்று . 
தீர்மானித்தவராய்‌, அரசனை அடைந்தனர்‌. 


்‌. அரசன்‌ புலவரைக்‌ கண்ணுற்றதும்‌, என்ன்‌! 
ர்க தகா தகக உரை சகண்டீர்களோ?” என . 
- வின்வினன்‌. புலவர்கள்‌, “அரசே! எங்கள்‌ உரையில்‌ : 
உண்மை . இதுவெனப்‌ புலப்படாது தயங்குகன்‌ 
- ஹோம்‌. எங்கட்குக்‌ காரணிகன்‌ ஒருவனைக்‌ தருக!” 
- என்றனர்‌. மன்னன்‌ மனங்கவன்று, . *புலவீர்‌! 
என்னே! யான்‌ எங்குச்‌ சென்று காரணிகனைக்‌ 
கொணர்வேன்‌!” என்று கூறி .ஏங்கினன்‌. அரசன்‌ 
பின்னர்ப்‌. புலவரை. நோக்கு, நீயிர்‌ நாற்பத்‌ 
'கதொள்பதின்மர்‌ பெரும்‌ புலமை நிறைந்தவர்களா.. 
விற்றே. உமக்குக்‌ காரணிகனும்‌ வேண்டுமோ? 
_ யான்‌ என்‌ செய்வேன்‌?!” என்றனன்‌; என்றாலும்‌, 
புலவர்கள்‌ , “சூத்திரங்களைச்‌ செய்தவன்‌. ஆல - 
வாய்ப்‌. பெம்மானன்றோ!. அவனையே காரணி: 
_ கனைத்‌ தரும்படி வேண்டுதும்‌”” என்று. கோயிலிற்‌ : 
_ சென்று வரங்கடைந்தனர்‌. 


தக்கர்‌. லல தர. 


இடையாமத்திலே சொக்கேசர்‌ அசரீரியாக 
இவ்வூர்‌ உப்பூரிகுடி கிழார்‌ மகன்‌ உருத்திர சன்மன்‌ 
என்ற ஒருவன்‌ உளன்‌: அவன்‌ பைங்கண்ணன்‌; புன்‌ 
மயிரன்‌? ஐயாட்டைப்‌ பிராயத்தான்‌ அப்பிள்ளை ப 
மூங்கையன்‌. அவன்‌ குமாரக்‌ கடவுள்‌; ஒரு சாபத்‌ ட 
தால்‌ “அவன்‌ இங்குத்‌ தோன்றினன்‌. அவனைக்‌ 
“கொணர்ந்து .சங்க ஆசனமேலிருத்திக்‌ கீழிருந்து, 
சூத்திரப்‌ பொருளை கரைத்தல்‌ வேண்டும்‌. 
உண்மையான. பொருளாயிருப்பின்‌, கண்ணீர்‌ . 
_ விடுவன்‌; மெய்ம்மயிர்‌ சிலிர்க்கும்‌; உண்மையற்ற 
உரையைக்‌ கேட்கும்போது வாளா இருப்பான்‌. 
இங்ஙனம்‌ செய்யின்‌ உண்மையான பொருளுரை 
.இடைக்கும்‌'' என்று மும்முறை கூறி அருளினார்‌... ல்‌ 


- புலவர்கள்‌ உப்பூரிகுடி. கிழார்‌: மனையை 
அடைந்து, ஈசன்‌ திருவுள்ளத்தை அவரிடம்‌ கூறி 
அ. ருத்திரசன்மனை வேண்டி அழைத்து வந்து, 
ஆசனத்திருத்தி, மங்கலமாயை நல்லாடை, நற்‌ 
சாந்து, நற்பூ அணிவித்தனர்‌. பின்னர்‌ ஒவ்வொரு . 
புலவராக ஆசனத்தின்‌ கழ்‌ அமர்ந்து பொருள்‌ 
உரைத்தார்‌, உருத்திர சன்மன்‌ வாளாவிருத்தனன்‌. 
பின்னர்‌, மதுரை மருதனிள 'நாகனார்‌' உரை 
. கூறினர்‌. அவ்வுரையைக்‌ கேட்ட உருத்திர சன் மன்‌ 
ஒரோவிடத்துக்‌ கண்ணீர்‌ விட்டு மெய்ம்மயிர்‌. 
- சிலிர்த்து இனிது வீற்றிருந்தனன்‌. ப 

பின்னர்‌, கணக்காயனார்‌ மகனார்‌. நக்கீரனார்‌ - 
- யொருள்‌ தெற்றெனப்‌ புலனாகும்படி : உரைப்ப, 
ருத்திர. சன்மன்‌, ப  பதந்தோறும்‌ கண்ணீர்‌ விட்டு”. 


84. நாற்பெரும்‌ புலவர்கள்‌: 


மெய்ம்மயிர்‌ சிலிர்ப்ப இருந்தான்‌. உரையும்‌ கூறி: 
முடிந்தது. புலவர்கள்‌ யாவரும்‌ . *மெய்யுரை: 
உரைத்தவர்‌ நக்$ரனாரே' எனப்‌.போற்றினர்‌. 


.... மன்னார்‌ மனக்கவலை ஒழிந்தது; உண்மைப்‌: 
பொருள்‌ உரைத்த நக்$ரரை அரசன்‌ பெருமை 
செய்தான்‌; நடுநிலை வகித்து உண்மையை: 
விளங்கச்‌ செய்த. உருத்திர சன்மனைப்‌ போற்றி,. 
அவனை அவனது இல்லத்தி.ற்‌ சேர்த்தனன்‌. 


இங்கன.மாக, நல்லிசைப்‌ .புலவராய நக்கீரர்‌, 
"இறையனார்‌ இயற்றிய களவியலுக்கு மெய்யுரை: 
சுண்டு பொய்யாப்‌ புகழ்‌ பெற்றார்‌. ப 


ப நக்கீரகும்‌ செொரக்கேசரும்‌ 


- மதுரை மாநகரில்‌ அரசு செலுத்தி வந்த. 
பாண்டிய மன்னவன்‌. நற்குண நல்லொழுக்கம்‌. 
வாய்ந்தவன்‌. அவன்‌ சிறந்த சிவபக்கன்‌. ஆல: 
வாய்ப்‌ பெம்மானடிகட்குத்‌ திருநந்தனம்‌ ஒன்றை. 
உண்டாக்கி, ஒவ்வொரு. நாளும்‌ சண்பக மலர்‌ 
களால்‌: மாலை. கட்டி, அப்பெருமானுக்குச்‌ 
சாத்திப்‌ போற்றி வந்தனன்‌. அதனால்‌ அவன்‌. 
“சண்பக மரறன்‌' எனவும்‌ வழங்கப்பட்டான்‌. 

அவன்‌ அடிக்கடி தன்‌ மாதேவியுடன்‌ இளமரக்‌ 
"காவுக்குச்‌ சாயங்கால வேளையிற்‌ செல்வது வழக்‌: 
கம்‌. அவ்விள மரக்காவில்‌ அழடிய்‌ செய்குன்று: . 
ஒன்று உண்டு. அதன்மீது அரசனும்‌ அரசியும்‌: . 
வீறறிருத்தல்‌ வழக்கம்‌. ஒருநாள்‌ மன்னன்‌ மாதேவி! 


நக்கீரர்‌ 85 


யோடு . புற்ப்பட்டுச்‌ செய்குன்றின்மீது தங்கி, 
"தென்றலில்‌ திளைத்திருந்தான்‌. அப்போது அங்கு 
அரிய நறுமணம்‌ ஒன்று:வெளிப்போந்து உலவியது. 
அம்மணம்‌ யாண்டிருந்து வெளிப்போந்தது என்று 
நினைத்துச்‌ சுற்றிப்‌. பார்த்தான்‌; பார்க்கையில்‌, 
குன்‌ மனைவியின்‌ கூற்தலினின்றே அந்தறுமணம்‌ 
வருவதாக உணர்ந்தான்‌? .உணர்ந்ததும்‌, “இவள்‌ 
கூந்தலில்‌ உண்டாய இம்மணம்‌, இவளது கூந்தகுற்கு 
இயற்கையில்‌ உளதோ? அன்றிச்‌ செயற்கையில்‌ 
.உளதாயிற்றே? இவ்வுண்மையை அறிவேன்‌” என்று 
உறுதி செய்து கொண்டான்‌... ப 


பின்னா்‌, மன்னன்‌ அரண்‌ மனையை அடைத்து? 
“சன்‌. உள்ளத்துளாய _ஐயத்தைத்‌ குவிர்க்க 
வல்லார்‌ இப்பரிசனைப்‌ பெறுக" என்று, ஆயிரம்‌: 
பொன்னடங்கிய கிழி ஒன்றினைச்‌ சங்க மண்டப 
முன்னர்க்‌ கட்டுவித்தான்‌. சங்கப்‌ புலவர்கள்‌ 
.. அரசன்‌ கருத்தை: அறியமாட்டாராய்‌ வாளா 
. இருந்தனர்‌. இங்ஙனம்‌ சில நாட்கள்‌ கழித்‌ தன. 


அக்காலத்து, ஆலவாய்ப்‌. பெம்மானைப்‌ 
ரசனை செய்து வழிபாடாற்றும்‌, தருமி என்னும்‌' 
அந்தணன்‌ ஒருவன்‌: அரசன்‌. கட்டிய பொற்‌: 
.கிழியைப்‌ பெற விரும்பினன்‌. அவன்‌ அண்ணலை 
தோகீகி, “சொக்கேசா! அரசன்‌ தனது ஐயத்தை. 
_நீக்குவோர்க்குப்‌ பொற்கிழி ஒன்றைத்‌ தருவதாகச்‌. 
.சங்கமண்டபத்தின்‌. முன்‌ தூக்குவித்துள்ளான்‌.. 
அடியேன்‌. நின்னையன்றி வேறொருவரையும்‌ 
. துணையாகக்‌ கொண்டவனல்லன்‌. நான்‌ நற்குல: 


26 ப . நாற்பெரும்‌ புலவார்கள்‌- 


நங்கை ஒருத்தியை நாடி மணந்துகொ ள்ள விரும்பு : 
கின்றேன்‌. அரசன்‌ கருத்தை உணர்த்தி. ஐயத்தைப்‌- 
போக்கும்‌ செய்யுள்‌ ஒன்றினை எனக்குத்‌ தருவா 
யாயின்‌,. அப்‌ பொருளைய்‌ பெற்றுக்‌ கடிமணம்‌. 
செய்து வாழ்வேன்‌... என்‌ விருப்பத்தை . நிஜை... 
வேற்றுக” என்று. வேண்டி நின்றான்‌. 


ப அவ்வமயம்‌ அடியார்க்கு. எளிய இறைவன்‌ - 
அகமகிழ்ந்து, தருமியின்‌ . துயரைப்‌ போக்க முன்‌: 
வந்து - “பூந்தேனை.. ஆராயும்‌ வாழ்க்கையோடு: 
கூடிய, அழகிய சிறகையுடைய வண்டே! .இச்சகம்‌: 
பேசாது நீ (உண்மையாய்க்‌) கண்டறிந்ததைச்‌- 
சொல்‌; நெருங்குதல்‌ பொருந்திய நட்பிளனையும்‌ 
ரயிலன து சாயலையும்‌, நெருங்கிய. பற்களையும்‌ : 
. உடைய இவ்வரிவையின்‌ கூற்தலைப்போல நறுமண. 
முள்ள பூக்கள்‌ எவையேனும்‌ உளவோ நீ அறிந்த. 
பூக்களில்‌?'” என்ற பொருளை அமைத்து, உளவிய: 
, பாடல்‌ ஒன்‌. றினை இயற்றித்‌ தந்தனர்‌. 


கருமி , 'பெருவியப்புடன்‌. அதனைப்‌ பெற்றுச்‌ 
சங்கப்‌ புலவர்களிடங்‌ காட்டினன்‌. புலவர்கள்‌ 
அச்‌ செய்யுளின்‌ விழுமிய சொற்குவை' பொருட்‌. 
சுவையைக்‌ கண்டு, பேரான ந்தமுற்று” அரசனை 
அண்மி அவனுக்குப்‌ பொருள்‌ கூறினர்‌. செய்யுளின்‌ 
்‌ பொருள்‌ நயத்தில்‌ ஈடுபட்ட மன்னவன்‌ மன” 
மகிழ்ந்து, என்‌ ஐயம்‌ ஒழிந்தது; தரூமி பொற்கிழி 
பெறுக'' என்று கூறி விட்டனன்‌.. ன ௭ 
.... அந்தணாளன்‌ உள்ளத்தில்‌ ஒருவராலும்‌ கரை 
செய்ய அரியதொரு. பேருவகை கடல்‌ போல்‌- 


நக்கீரர்‌... 87. 


பொங்க அகமலர முகம்‌ மலர்ந்தான்‌; புலவர்‌. 
களோடு. சென்று பொற்குழியை அறுக்க முயன்‌ 
றான்‌. அவ்வமயம்‌ அவ்வழியே போந்த நக்&ரர்‌. 
அவனைத்‌ தடுத்து, அவன்‌ கொணர்ந்த செய்யுளை. 
படித்து, “அது.பொருட்குற்ற முடையது; நீ பொற்‌ . 
கிழி.பெற அருகனல்லை; செல்க” எனச்‌ செப்பி 
விட்டனர்‌. ' பாவம்‌! தருமி என்‌ செய்வான்‌! 'கைக்‌ 
கெட்டியது வாய்க்கு எட்டவில்லையே!' என்று 
ஏங்கிச்‌. சொக்கேசர்‌ சந்நிதியை அடைந்தான்‌. 
அடைந்து, “பெரும! நினது கொழுவிய பாடலுக்‌ 
குத்‌ தலைமைப்‌. புலவனாம்‌. நக்கீரன்‌ குற்றங்‌ 
கூறினான்‌. (இதனை ' என்னென்பது! நீ எழுதிய 
'கவிக்கே இங்ஙனம்‌ குற்றங்‌ காண்பானாயின்‌, வேறு: 
_யார்‌ எழுதினும்‌ அது குற்றமூடையதென்று அவன்‌ 
கூறத்‌ தடை யாது? நீ சென்று அவனை: வாதில்‌. 
வென்று . உனது பெருமையை நிலை நாட்டாது 
ஒழிவையேல்‌, உன்னை மதிப்பார்‌ ஒருவரும்‌ இரார்‌', 
என்று கூறிப்‌ போந்தான்‌. ப 


செஞ்சடைக்‌ . சுடவுள்‌ சினங்‌ கொண்டான்‌; 
உடனே புலவர்‌ கோலத்துடன்‌ தன்‌' கோயிலை 
்‌.விட்டுப்‌ புறப்பட்டுச்‌ சங்க மண்டபத்தை அடைந்த 
- னன்‌. அடைந்து ஆண்டிருந்த புலவர்களை நோக்கி. 
்‌ “எமது சகவிக்குக்‌ குற்றங்‌ கூறியவர்‌ யாவர்‌?” என்ற 
னன்‌. நக்கீரர்‌, யானே உமது. கவிக்குக்‌ குற்றங்‌: 
கூறியவன்‌" என்றார்‌. “குற்றம்‌. யாது?” என்று: 
அண்ணல்‌ வினவினான்‌. நக்கீரர்‌,  “கூத்தற்கு 
இயற்கையில்‌ மணமில்லை; செயற்கையால்‌ மண. 


88 நாற்பெரும்‌ புலவர்கள்‌ 


மூண்டு. நீர்‌ கூந்தற்கு இயற்கையில்‌ மணம்‌ உண்டு 
என்று உமது கவியில்‌ குறிப்பிட்டு இருந்தீர்‌. அத 
னால்‌, அது பொருட்‌ குற்றழடைத்து” என்றார்‌. . 
அப்போது அழல்நிறக்‌. கடவுள்‌, “நன்று, 
பத்தினிப்‌ பெண்டிர்‌ கூந்தற்கும்‌ தேவமாதர்‌ கூத்‌. 
குற்கும்‌ இயற்கையில்‌ மணமில்லையோ?”” என்றார்‌. 
நக்கீரனார்‌. “அவற்றிற்கும்‌ இயற்கையில்‌ மண 
மில்லை'' என விடை யிறுத்தார்‌. சிவபிரான்‌ 
மேலும்‌ புலவரை நோக்கு, “நீ வழிபடும்‌ சி சிவபிரான்‌: ்‌ 
பாசுத்தமா்ந்த ஞானப்‌ பூங்கோதையின்‌ கூந்குற்‌ 
கும்‌ இயற்கையில்‌ மணமில்லையோ?”” என்று வினவ 
“அம்‌; அதற்கும்‌ இயற்கையில்‌ மணமில்லை'' என்று 
சிறிதேனும்‌ அஞ்சாராய்ப்‌ புலவா்‌ இபடுவவ்‌ வ 
த்தார்‌. ப 


பார்த்தான்‌ பரமன்‌; நக்கீரா்‌ பிடிவாதக்கார. 
சராயிருப்பதைக்‌ கண்டு வருந்தி,தன்னை இன்னான்‌. 
என்‌ பதை அவர்‌, அறிந்து கொள்ளட்டுமென்று, எரி 
விழியைச்‌ சிறிகே காட்டினன்‌. அகுற்கும்‌ அஞ்சா 
நெஞ்சம்‌ படைத்து நக்கீரர்‌, “உமது அங்கமெல்லாம்‌, 
எரி விழியாயினும்‌ உமது கவி குற்றம்‌ குற்ற:2ம” 
என்று, தாம்‌ கொண்ட கொள்கையையே சாதத்‌ 
தார்‌. சிவபெருமான்‌ பொறுக்க மாட்டாதவனாய 
நக்$ரரை நோக்கு, “ஐயா! நீ உமையின்‌ கூந்துலை 
இழித்துரை த்‌. தமையின்‌ _... இம்மையிற்‌ குட்ட 
நோயுற்று அலைக” எனச்‌ சபித்தனன்‌. ப 


சாபத்தைக்‌ கேட்டதும்‌ நக்கீரர்‌ ட்டன 
பெருமான்‌. கழலடிகளில்‌ வீழ்ந்து, “ஐயனே... 


நக்கீரர்‌. 89 


.அன்பற்கு மெய்யனே! நாயேன்‌ அறியாதுரைத்த 
அபசார வார்த்தையைப்‌ சாடு பழு துதாது 
அடியேனை ஆட்கொள்ளல்‌. வேண்டும்‌” என்று 
வேண்டினர்‌. கருணையங்‌ கடலான இறைவன்‌ 
அற்றந்‌' தணிந்து, “கைலை காண்‌; இந்தோய்‌ 
நின்னைவிட்டு அகலும்‌” என்று கூறி மறைந்தனன்‌. 


நக்கீரர்‌: உடனே... குட்ட தோயால்‌ வாட 
லானார்‌. அவர்‌ கொண்ட வருத்தம்‌ கூறற்பால 
"தன்று. அப்புலவர்‌ பெருமான்‌ மனங்‌ கவன்று, 
“யான்‌ கைலை சுண்டு இந்நோயை ஒழிப்பேன்‌” 
என்று துணிவுகொண்டு, புலவர்களை நோக்கி, 
உங்களோடு இருந்து இனிதே காலங்‌ கழிக்கப்‌ 
“பேறு. பெறாத பாவியேனை. மறந்துவிடுமின்‌ 
ன்று கூறினார்‌. அவர்கள்‌ அவரை மார்புறத்‌ 
தழுவி, கண்களில்‌ அருவிபோன்று' நீர்‌ சொரிய 
. அவருக்கு விடையீந்தனர்‌. 
நக்கீரர்‌ சிவப்‌ பிழும்‌ பாதல்‌ 

பின்னா்‌, நக்கீரர்‌ மதுரையை விட்டுப்‌ பிரிய 
- மனமற்றவராகி வருந்தி, *இனி மீண்டும்‌ 
மதுரையை எப்மிபாழுது காண்போம்‌! சங்கப்‌ 
.புல்வர்களை எப்பொழுது காணப்‌ போகிறோம்‌! 
சொக்கேசன்‌ திருவடித்‌ தாமரைகளைக்‌ காண்ப 
தெப்போது? பல புகழ்‌ நிறுவிய பாண்டிய மன்ன 
னைக்‌: காண்பதெக்காலம்‌? நம்மை. அவர்கள்‌ 
மறந்து விடுவார்களோ? நமது பெயர்‌ இனி மதுரை 
யில்‌ நிலைபெற்றிருக்க முடியமோ? அந்தோ! என்‌ 
“செய்வோம்‌! எனப்‌. பலவாறு : எண்ணமிட்ட 


90. நாற்பெரும்‌ புலவர்கள்‌: 


வராய்‌, . மதுரையை அரிதின்‌ . நீங்கி வடக்கு. 
நோக்கிச்‌ சென்றார்‌; .வழியில்‌ பல தளிகளைக்‌ 
ட“ கண்டு தரிசனை செய்தார்‌; பல நாட்கள்‌ வழி 
நடந்து இமய வெற்பின்‌ சாரலை அடைந்தார்‌. 
்‌ அடைந்தவர்‌, அங்கோர்‌ ஆலவிருட்சத்தையும்‌ . 
நன்னீர்‌்ப்‌ :பொய்கையையும்‌ கண்டார்‌; கண்டு,. 
உள்ளங்‌ குளிர்ந்தவராய்‌ அக்குளத்தின்‌ கரையில்‌ 
அமர்ந்து நிட்டையில்‌ இருந்தனர்‌. அவ்வமயம்‌, ஆல 
விருட்சத்தன்‌ இலை ஒன்று நீரினும்‌ நிலத்தினும்‌ 
- பொருந்த விழுந்தது. விழுந்த அவ்விரு பகுதிகள்‌ 
“முறையே. மீனும்‌ . பறவையுமாகி ஒன்றை ஒன்று 
ஈர்த்தன. அதைக்‌ கண்ட ்‌. நத்தீரர்‌ இரக்கம்‌ : 
'மேலிட்டவராய்‌, பறவையையும்‌ மீனையும்‌ பிரித்து 
விட்டார்‌. உடனே அவை அவ்விடத்தே மாண்டன. . 
உடனே  அங்கொருபூதம்‌ தோன்றி, * நக்கீர. 
முருகப்‌ பெருமான்‌ விரும்பி உறையும்‌ இவ்விட த்‌. 
தில்‌ நீ கொலைப்‌ பாதகம்‌ செய்தனை” என்று 
கூறி, அவரைத்‌ தூக்கிச்‌ சென்று ஒரு குகையில்‌ 
. அடைத்துச்‌-சென்றது. ஸ்‌ 
ப குகையில்‌ அடைப்புண்ட நக்&£ரர்‌ பேரறிவாளி 
"யாதலின்‌, கந்தனைப்‌ பாடாக்‌ குறையால்‌ தேர்ந்த. 
விபத்து இது'” என்பதை உணர்ந்தார்‌. 
உடனே . அவர்‌ . குமரனைக்‌ குறித்த. 
தீருமுருகாற்றுப்படை' . . என்பதனைப்‌ .. பாடினர்‌... 
அவ்வளவில்‌ குமரன்‌' அவர்‌ முன்னபத்‌ தோன்றி, 
“அன்ப! நீ வேண்டுவது யாது?” என நக்&ரர்‌,. 
அண்ணலே. கைலை காணின்‌ எனக்குற்ற குட்ட. 


நக்கீரர்‌... ர 92. 


நோய்‌ நீங்கும்‌. என தி துந்தை செப்பினன்‌”. 
என்றார்‌. குமரன்‌, “இக்‌ குளத்தில்‌ தலைப்ப 
கைலை காணலாம்‌;”” எனக்‌ கூறி மறைந்தனன்‌. 
சேவலங் கொடியோன்‌ செப்பியவாறு 

இப்பியப்‌ புலமை. வாய்ந்த நக்கீரர்‌ அங்கிருந்து 
இருக்குள த்தில்‌ மூழ்கினார்‌; தெய்வத்‌ திருவருளாற்‌ : 
“பொன்‌ முகரி யாற்றினின்றும்‌ வெளிப்பட்டார்‌; . 
தாம்‌ - இருப்பது காள்த்திப்‌: பதி என்பதை 
உணர்ந்தார்‌; பின்னர்ப்‌ புலவர்‌ உடல்‌ புளகிப்ப, 
காளத்தி. மலையேறிக்‌ குடுமித்‌ தேவரைத்‌.. தரி. 
சத்துப்‌ பேரானந்த முற்றார்‌. 

.. கைலை தாணச்‌ சென்ற தமக்குக்‌. ண தத்‌ 
- சேவை . கிடைத்தமையின்‌ அவ்விருதருளிகளும்‌ 
ஒன்றேயாமென எண்ணி, நூறு செய்யுட்களால்‌ 
கைலையையும்‌ காள த்தியையும்‌ துதித்தார்‌. அந்‌ 
"நூறு செய்யுட்களும்‌ அந்தாதித்‌ தொடையால்‌ 
இயற்றப்பட்டன. அந்நூல்‌ கைலை பர்தி காளத்தி 
பரதித்‌ தீரு அந்தாதீ என வழங்குகிறது. _ 
... இங்ஙனம்‌ ௦ பெருமானைப்‌ பலவாறு. போற்றிப்‌ 
பாராம்டிய பெரியார்‌--நக்கீரர்‌, காளத்தி : வேட 
னான கண்ணப்பனைக்‌ கரத்தால்‌ அணைத்த. 
காளையான்‌ எற்ல்டி நீழலிற்‌ கலந்தருளினார்‌. 


நக்கீரர்‌ இயற்றிய நரல்களும்‌ பரக்களும்‌ 


நக்கீரர்‌. இயற்றியனவாகச்‌ : சொல்லப்படும்‌ ப 


. நூல்கள்‌. திருமுருகாற்றுப்படை, 'நெடுநல்வாடை.,. 
- களவிய.லுரை, கைலைபாதி  : காளத்திபாதித்‌ 


92. ர கட்‌ தாத்பெரும்‌ புலவர்கள்‌ 


"இருவந்தாதி, தருவீங்கோய்‌. மாலை எழுபது, 
'இழிவலஞ்சுழி. மும்மணிக்கோவை, திருவெழு கூற்‌ 
இருக்கை, பெருந்தேவபாணி, கோபப்‌ பிரசாதம்‌, 
காரெட்டு, போற்றித்‌ திருக்கலி வெண்பா, 
. சண்ணப்ப தேவர்‌ திருமறம்‌, நக்கீரர்‌ நாலடி, 
நோற்பது என்பன. இவற்றுள்‌ 'நக்கார்‌ நாலடி 
.நாற்பது' என்ற நூல்‌ சிதைந்து போயிற்று. 


இந்நூல்கள்‌ ப - அல்லாமல்‌ புறநானூறு, 
"நற்றிணை, குறுந்தொகை முதலிய சங்க நூல்‌ 
களில்‌ இவர்‌ பாடியனவாக . உள்ள பாக்கள்‌. பல 
ஆகும்‌; அவற்றுள்‌ ஒன்றில்‌, 'கரார்த்திகை விழா'ச்‌ 
அிறுப்பினை விளக்கிக்‌ கூறியுள்ளார்‌: “கார்த்திகை 
மாதத்துக்‌. கார்த்திகைக்குப்‌ புதுவதாக மணம்‌ 
புரிந்து கொண்ட மருமகளை அழைத்து. வந்து, 
அவளால்‌ முதலில்‌ பாலை. அடுப்பில்‌ வைக்கச்‌ 
செய்வதும்‌, கார்தெற்‌ கதிர்களை மண்படாமறி 
கொணர்ந்து அவலிடித்துப்‌ பொரித்துப்‌ படைப்ப 
தும்‌, அன்று வீடுகளிலும்‌ தெருக்களிலும்‌: விளக்கு 
களை .வைத்துக்‌ கொண்டாடுவதும்‌ மரபு”. 

- இங்ஙனமே இவர்‌, ஓவ்வொரு பாவிலும்‌ : வர 
.லாற்றுத்‌ தொடர்புடைய செய்திகளையும்‌ விழாச்‌ 
செய்திகளையும்‌ வருணனைகளையும்‌ பிறவற்றை 
யும்‌ சிறப்பித்துப்‌ போதல்‌ மரபு, இவர்‌ பாக்கள்‌ 
சிறப்பு மிக்கவை; எளிமையும்‌ இனிமை 

யும்வாய்ந்தவை; அவற்றை தவிர்‌. 'பன்மூறைவும்‌ 
படித்துப்‌ பயன்‌ பெறல்‌ நன்றாகும்‌. ச. 
அங்கட்குத்‌ _தமிழிட்த்தே "உள்ளக்‌. கிளர்ச்சியை 
அனட்டுவாளாக! இ. 1. 


